அவர்கள்‌ அமைதிக்கூட்டங்கள்‌ நடத்தினார்கள்‌. பள்ளிக்கூடங்கள்‌ 
கட்டினார்கள்‌. சாலை போட்டார்கள்‌. மருத்துவ முகாம்கள்‌ 


நடத்தினார்கள்‌. பிறகு ஆயுதம்‌ ஏந்தினார்கள்‌.... 


க 
௨2 அடுமுகம 


பா. ராகவன்‌ 


பாலஸ்தீன்‌ விடுதலை இயக்கங்களுள்‌ ஒன்றான 
ஹமாஸ்‌ குறித்த ஓர்‌ அறிமுக நூல்‌. 


ஹமாஸ்‌ 


ஓர அறிமுகம்‌ 


பா. ராகவன்‌ 


ஹமாஸ்‌ - ஓழ்‌ அறிமுகம்‌ 


Hamas - Orr Arimugam 


An introduction to Hamas - A Palestenian Liberation Organisation by Pa 


Raghavan 


Copyright © 2019 by Pa Raghavan 


All rights reserved. No part of this publication may be reproduced, 
distributed, or transmitted in any form or by any means, including photocopying, 
recording, or other electronic or mechanical methods, without the prior written 
permission of the Author, except in the case of brief quotations embodied in 
critical reviews and certain other non-commercial uses permitted by copyright 


law. 


Author’s Web. www.writerpara.com 


Email. writerpara(@gmail.com 


ஒரு குறிப்பு 


குமுதம்‌ ரிப்போர்ட்டர்‌ இதழில்‌ நான்‌ தொடராக எழுதிய சர்வதேச 
தீவிரவாத இயக்கங்கள்‌ குறித்த ஆய்வான “மாயவலையில்‌ இடம்பெற்ற 
ஹமாஸ்‌ குறித்த பகுதி மட்டும்‌ இங்கு தனி மின்னூலாக வெளியாகியுள்ளது. 
மாயவலையில்‌ இடம்பெற்ற பிற இயக்கங்களைக்‌ குறித்த பகுதிகள்‌ தனித்தனி 
நூல்களாக வெளிவந்துள்ளன. ஹமாஸ்‌ மட்டும்‌ வெளிவரவில்லை. 
இம்மின்னூல்‌ பதிப்பே இதன்‌ முதல்‌ தனிப்‌ பதிப்பு. 


பா. ராகவன்‌ 


உள்ளே 


. ஏவுகணை 
2. எதிர்க்கப்‌ பிறந்தவர்கள்‌ 
3. வீதிக்கு வந்த மக்கள்‌ 
.. கண்ணுக்குத்‌ தெரியாதவர்கள்‌ 
. முகங்களும்‌ முகவரிகளும்‌ 
0. இன்னும்‌ சிலர்‌ 
. எதிர்ப்பைச்‌ சொல்ல எழுபது கொலைகள்‌ 
. அடி அல்லது அழி! 
9. ஆண்‌ குண்டு, பெண்‌ குண்டு 
10. உரசிய புல்டோசர்‌ 
11. பணம்‌ வரும்‌ பாதை 
12. குண்டா இல்லை, ஹுண்டா! 
13. நெருக்கடிக்‌ காண்டம்‌ 
4. பாயவா? பதுங்கவா? 


15. தொடரும்‌ சிக்கல்‌ 


்‌. எங்கே போகும்‌ இந்தப்‌ பாதை? 


பின்‌ குறிப்பு 


1. ஏவுகணை 


அவருக்கு வயது அறுபத்தொன்பது அல்லது எழுபத்தைந்து. இரண்டில்‌ 
எது சரி என்று உறுதி செய்ய ஆள்‌ கிடையாது. அவருடைய பாஸ்போர்ட்‌ 
ஜனவரி 1, 1929 அன்று பிறந்தவர்‌ என்று சொல்கிறது. அவரே ஒரு சமயம்‌ 
தன்னுடைய பிறப்பு குறித்துப்‌ பேசியபோது 1938ல்‌ பிறந்ததாகக்‌ 
குறிப்பிட்டார்‌. சரிபார்க்க வாய்ப்பில்லை. பிறப்புச்‌ சான்றிதழ்‌, பள்ளிக்கூட 
டி.சி. என்று எந்த ஆவணமும்‌ யாரிடமும்‌ இல்லை. 

நிறையப்‌ படித்தவர்‌. முதலில்‌ இயற்பியல்‌. அப்புறம்‌ இறையியல்‌. 
தத்துவம்‌ கொஞ்சம்‌. மருத்துவம்‌ கொஞ்சம்‌. கெய்ரோவில்‌ உள்ள அல்‌ அஸார்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ அவர்‌ படித்துக்கொண்டிருந்த காலத்தில்‌, 
பேராசிரியர்களின்‌ கனவு மாணவர்‌ அவர்‌. நிறைய கேள்வி கேட்பவர்‌. 
நிறைய மார்க்‌ வாங்குபவர்‌. படிப்பைத்‌ தவிர வேறு எதிலும்‌ ஆர்வம்‌ 
காட்டாதவர்‌. பெரும்பாலான நேரம்‌ நூலகத்தில்‌ செலவிடுபவர்‌. 

பெரிய ஞானபண்டிதனாகப்‌ போகிற மாணவர்‌ என்றுதான்‌ அவர்கள்‌ 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
பாலஸ்தீனின்‌ அரசியல்‌ மற்றும்‌ சமூகச்‌ 
குழ்நிலை அவரை ஒரு போராளி 
ஆக்கிவிட்டது. 


எண்பதுகளுக்குப்‌ பிறகு 
பாலஸ்தீன்‌ போராட்ட சரித்திரத்தின்‌ 
ஒவ்வொரு பக்கத்திலும்‌ அவர்‌ பெயர்‌ 
உண்டு. சிவப்பு எழுத்துக்களால்‌ ஆன 
பெயர்‌. உச்சரிக்கும்போதெல்லாம்‌ 
உதறல்‌ எடுக்க வைக்கிற பெயர்‌. 
துப்பாக்கிகள்‌ மட்டுமே பரிச்சயமான 
இயக்கங்களுக்கு, சொந்தமாக 
ஏவுகணை என்று யோசனை அளித்து, பக்கம்‌ 55 
சாத்தியமாக்கிய பெயர்‌. அடிக்கிற ஒவ்வொரு அடியும்‌ அசுர அடியாக இருக்க 
வேண்டும்‌ என்று திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லி, பிராந்தியத்தின்‌ ஆயுததாரிகள்‌ 
அத்தனை பேரையும்‌ உசுப்பேற்றிய பெயர்‌. மேற்கொண்ட ஒவ்வொரு 
தாக்குதலையும்‌ வெற்றிகரமாக அமைத்துக்கொள்ள உத்வேகமளித்த பெயர்‌. 


இத்தனைக்கும்‌ அவரால்‌ நடக்க முடியாது. முதுகுத்‌ தண்டுவடத்தில்‌ 
ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, இடுப்புக்குக்‌ கீழே வலுவாக பாதித்து, அவரது இரு 
கால்களும்‌ செயல்படமுடியாத நிலைக்குப்‌ போய்விட்டன. சக்கர 
வண்டியில்தான்‌ போய்வரவேண்டும்‌. தவிரவும்‌ முதிர்ந்த பருவத்தில்‌ 
அவருக்குப்‌ பார்வைக்‌ குறைபாட்டை ஏற்படுத்தியிருந்தது. குறைபாடு என்று 
சொல்வது அத்தனை பொருத்தமில்லை. கிட்டத்தட்ட முழுப்பார்வையுமே 
போயிருந்தது. 


ஆனால்‌ இதெல்லாம்‌ அவரது இயக்கத்தையோ, செயல்பாடுகளையோ 
பாதித்ததில்லை. அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்துவிடுவார்‌. தொழுகைக்குப்‌ 
பிறகு சில எளிய உடற்பயிற்சிகள்‌. முடியும்‌ நேரத்தில்‌ மாணவர்கள்‌ 
வந்துவிடுவார்கள்‌. பிறகு தத்துவ வகுப்புகள்‌. விவாதங்கள்‌. குர்‌ ஆனிலிருந்து 
மேற்கோள்‌ காட்டிச்‌ சொற்பொழிவுகள்‌. முடித்ததும்‌ உதவியாளர்‌ வந்து 
அன்றைய தினசரிகள்‌ அனைத்தையும்‌ படித்துக்‌ காட்டுவார்‌. 
கேட்டுக்கொண்டே வரும்போது சிலவற்றை அடிக்கோடு இடச்‌ சொல்வார்‌. 
பதில்‌ சொல்லவேண்டிய அவசியமிருந்தால்‌ அப்படியே டிக்டேட்‌ செய்வார்‌. 
அரை தம்ளர்‌ தேநீர்‌ அருந்திவிட்டு மசூதிக்குக்‌ கிளம்பிவிடுவார்‌. 


அவருக்குத்‌ தொழுகை முக்கியம்‌. வழிபாடு முக்கியம்‌. நியதிகளை அவர்‌ 


மாற்றிக்கொண்டதே இல்லை. 105 டிகிரி ஜுரம்‌ அடித்த தினங்களில்‌ கூட 
அவர்‌ மசூதிக்குப்‌ போகாமல்‌ இருந்ததில்லை. 


அப்படிப்‌ போன ஒரு தினத்தில்தான்‌ எதிரிகள்‌ அவரைக்‌ 
குறிவைத்தார்கள்‌. 

அன்றைக்கு மார்ச்‌ 22ம்‌ தேதி. 2004ம்‌ வருடம்‌. அவரது அதிகாலைத்‌ 
தொழுகை நேரத்தை கவனித்துக்‌ குறித்துக்கொண்டு இஸ்ரேலியப்‌ 
படையினர்‌ ஹெலிகாப்டர்களுடன்‌ காத்திருந்தார்கள்‌. தொழுகை முடிந்து 
அவர்‌ மசூதியை விட்டு வெளியே வரும்போது, எங்கிருந்தோ பறந்து 
வானிலிருந்து விழும்‌ வேகத்துக்கு இறங்கிய ஒரு ஹெலிகாப்டரிலிருந்து 
ஏவுகணை பாய்ந்தது. AMG - 11 Hellfீீர்e௪ என்கிற அமெரிக்க ஏவுகணை. 

தொண்ணூறுகளின்‌ தொடக்க தினங்களில்‌ பனாமாவிலும்‌ 
தொண்ணுூற்றொன்றில்‌ இராக்கிலும்‌ பிறகு பல்வேறு இடங்களிலும்‌ 
அமெரிக்கா மிக வெற்றிகரமாகப்‌ பயன்படுத்திப்‌ பரிசோதித்துப்‌ பார்த்திருந்த 
ஏவுகணை அது. ஆள்களைக்‌ கொல்வதற்காகத்‌ தயாரிக்கப்பட்டது அல்ல. 
மிகப்பெரிய பீரங்கிகளையும்‌ கனரக ராணுவ வாகனங்களையும்‌ 
வீழ்த்துவதற்காக. 


ஷேக்‌ அகமது யாசின்‌ என்கிற அந்த எழுபத்தைந்து வயது, கண்‌ 
தெரியாத, கால்‌ நடக்கமுடியாத கிழவரைக்‌ கொல்வதற்கு வெறும்‌ 
துப்பாக்கிகளை நம்பிப்‌ பயனில்லை என்று இஸ்ரேல்‌ ராணுவம்‌ நினைத்ததோ 
என்னவோ. AMG - 11 Hellfீீ்6 ஏவுகணைகள்‌ சரமாரியாக வீசப்பட்டன. 


காஸா பகுதியின்‌ அந்தக்‌ காலைநேர அமைதி குலைந்துபோனது. 
பாய்ந்து வெடித்த ஏவுகணைகள்‌, பிராந்தியத்தையே 
சின்னாபின்னப்படுத்திவிட்டது. யாசின்‌ இறந்துபோனார்‌. அவரது இரண்டு 
மெய்க்காப்பாளர்கள்தவிர, வேறு எட்டு பேரும்‌ சம்பவ இடத்திலேயே 
சிதறிவிட்டார்கள்‌. இன்னும்‌ பல பேருக்குப்‌ படுகாயம்‌. காயமடைந்தவர்களுள்‌ 
யாசினின்‌ இரு மகன்களும்‌ அடக்கம்‌. 


IESHEIKH AHMEDgYASSIN 
EIRSTARESISTANCE 
MANIN PALESTINE 


பாலஸ்தீனியர்கள்‌ பதறினார்கள்‌. உலகம்‌ அடுத்து என்ன 
நடக்கப்போகிறதோ என்று அச்சத்தில்‌ ஒடுங்கியது. அவர்களுக்கு அகமது 
யாசினையும்‌ தெரியும்‌, அவருடைய ஹமாஸையும்‌ தெரியும்‌. கண்ணுக்கு மோ, 
பல்லுக்கு Bomb என்பது அவர்களது சித்தாந்தம்‌. சக்கரவண்டிக்கு ஏவுகணை 
வீசுகிறவர்கள்‌ இல்லை அவர்கள்‌. உசுப்பிவிட்டால்‌, பதிலுக்கு அவர்கள்‌ பாயும்‌ 
வேகத்தை எதிர்கொள்ளவே முடியாது. கூட்டம்‌ நிறைந்த பேருந்துகளில்‌ ஒரு 
சிறிய குண்டு வைப்பார்கள்‌. வண்டி, கூட்டத்தோடு கைலாயம்‌ போய்ச்‌ 
சேரும்‌. சிதறிக்‌ கிடக்கும்‌ உடல்களில்‌ ஹமாஸின்‌ கோபத்தைப்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. 

முன்னதாக 2003 ஆகஸ்ட்‌ 19 அன்று அப்படித்தான்‌ ஜெருசலேம்‌ நகரில்‌ 
அவர்கள்‌ ஒரு பேருந்தைக்‌ குறிவைத்தார்கள்‌. ஹமாஸின்‌ பதிமூன்று 
வீரர்களை இஸ்ரேலியப்‌ படை கைதுசெய்து சிறையில்‌ தள்ளிவிட்ட 
கோபத்தின்‌ வெளிப்பாடு அது. 


அன்றைக்குச்‌ செவ்வாய்க்கிழமை. படி நேரம்‌. தம்‌ புனிதச்‌ சுவரைச்‌ 
சென்று தரிசித்துவிட்டு (அழுகைச்‌ | 
சுவர்‌ என்றும்‌ இதனைச்‌ ஷூ 
சொல்வார்கள்‌. இந்தச்‌ சுவரில்‌ அ 
முகத்தைப்‌ பதித்துக்‌ கண்ணீர்‌ “45 
விட்டு அழுதபடி பிரார்த்தனை ; 
செய்வது யூதர்களின்‌ வழக்கம்‌. |... 
முன்னொரு காலத்தில்‌ இருந்த யூத : 
தேவாலயத்தின்‌ ஒரே மிச்சம்‌ அது 
என்பது அவர்களது நம்பிக்கை. ன்‌ இ .... 1 
இது குறித்து முன்னர்‌ நிலமெல்லாம்‌ ரத்தம்‌ தொடரில்‌ நிறைய 
பார்த்திருக்கிறோம்‌, நினைவிருக்கிறதா) ஜெருசலேம்‌ வாசிகளில்‌ 760 பேர்‌ 
அந்தப்‌ பேருந்தில்‌ வீடு திரும்பிக்கொண்டிருந்தார்கள்‌. அத்தனை பேரும்‌ 
யூதர்கள்‌. 

Egged Bus Cooperative என்கிற இஸ்ரேலின்‌ மிகப்பெரிய பேருந்து 
போக்குவரத்து நிறுவனத்தைச்‌ சேர்ந்த பஸ்‌ அது. 


பதத த 3 
ட அணு ப்‌... கத்து 
ட TER ட்‌ 
ட, EP 
த £ டர ச்‌ ்‌ 
ர்‌ | | 
ல்‌ Ik 
டி ர்‌ நி 
இடா 


புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ வெடித்துச்‌ சிதறிவிட்டது. ஏழு 
சிறுவர்களும்‌ பதினாறு பெரியவர்களும்‌ தலத்திலேயே மரணமடைந்தார்கள்‌. 
தவிரவும்‌ 130 பேர்‌ உயிர்‌ ஊசலாடிய நிலையில்‌ மருத்துவமனைகளுக்கு 
எடுத்துச்‌ செல்லப்பட்டார்கள்‌. 

அது ஒரு தற்கொலைத்‌ தாக்குதல்‌. நிகழ்த்தியது ஹமாஸ்‌. இதற்காக 
மேற்குக்‌ கரைப்‌ பகுதி நகரமான ஹெப்ரானிலிருந்து (Hebron) ஹமாஸின்‌ 


தற்கொலைப்படைப்‌ போராளி ஒருவர்‌ வரவழைக்கப்பட்டிருந்தார்‌. இருபத்தி 
ஒன்பது வயதே ஆன ஒரு மதபோதகர்‌ அவர்‌. சம்பவத்துக்குப்‌ பிறகுதான்‌ 
அந்த இளைஞர்‌ ஹமாஸ்‌ உறுப்பினர்‌ என்கிற விஷயமே வெளியே 
தெரிந்தது. 
எத்தனை நாளாக அவர்‌ ஹமாஸில்‌ இருக்கிறார்‌? 
தெரியாது. 
எங்கே பயிற்சி பெற்றார்‌? 
தெரியாது. 
எப்போது ஹமாஸில்‌ சேர்ந்தார்‌? யார்‌ உந்துதல்‌? 
தெரியாது. 
பிராந்தியத்தில்‌ சாதுவான இளைஞர்‌ என்று பெயரெடுத்தவர்‌. 
தானுண்டு, தன்‌ பணி உண்டு. ஆனால்‌ உள்ளுக்குள்‌ ஒரு கனல்‌ 
இருந்திருக்கிறது. பெரும்பாலான பாலஸ்தீனிய இளைஞர்கள்‌ அத்தனை பேர்‌ 
மனத்துக்குள்ளும்‌ அணையாமல்‌ தகித்துக்கொண்டிருக்கிற கனல்‌. அங்கே 
அத்தகைய கனலை ஊதி விட்டுப்‌ பெரிதாக்கும்‌ இயக்கங்கள்‌ நிறைய 
இருக்கின்றன. 
ஹமாஸ்‌ தலையாயது. 
வெறும்‌ பதிமூன்று போராளிகள்‌ கைதுக்கே இப்படியொரு எதிர்வினை. 
என்றால்‌, இயக்கத்தின்‌ மிகப்பெரிய தலைவரான ஷேக்‌ அகமது யாசினை 
ஏவுகணை வீசிக்‌ கொன்றிருக்கிறார்கள்‌ என்பதற்கு என்ன பதில்‌ 
சொல்வார்களாயிருக்கும்‌ 2 
அதற்காகத்தான்‌ உலகம்‌ அஞ்சியது. பாலஸ்தீனியர்கள்‌ பயந்தார்கள்‌. 
இஸ்ரேலிய யூதர்கள்‌ உயிரைக்‌ கையில்‌ பிடித்துக்கொண்டு ஒடுங்கி 
நின்றார்கள்‌. 
அப்போதைய இஸ்ரேலிய அதிபர்‌ ஏரியல்‌ ஷரோன்‌ அபத்தமாக ஓர்‌ 
அறிக்கை விடுத்தார்‌. கண்டிப்பாக அது யாசினுக்குக்‌ குறிவைக்கப்பட்ட 
ஏவுகணை அல்ல. நிகழ்ந்தது ஒரு விபத்துதான்‌. கொலை உத்தேசங்கள்‌ 
ஏதுமில்லை. 


இகைக்காட்டிலும்‌ அபத்தம்‌ இருக்கமுடியுமா? 
இன்னும்‌ பயந்தார்கள்‌. 


ஹமாஸ்‌ கொதித்தது. எதையும்‌ 
பேசிக்கொண்டிருக்கவே அவகாசமில்லாத 
நெருக்கடி. யுத்தத்தில்‌ தோற்பது கூடப்‌ 
பெரிய விஷயமில்லை. துடைத்துப்‌ 
போட்டுவிட்டு, அடுத்த வெற்றிக்கு 
உழைக்கத்‌ தொடங்கிவிடலாம்‌. ஆனால்‌ 
தலைவனை இழப்பது என்பது 
சாதாரணமல்ல. அதுவும்‌ யாசின்‌, 
ஹமாஸின்‌ முதல்‌ ராணுவத்‌ தலைவர்‌. 
நிகரற்ற தளபதி. அவரது வருகைக்கும்‌ 
&டுபாட்டுக்கும்‌ முன்னால்‌ ஹமாஸில்‌ 
யாருக்கும்‌ துப்பாக்கி என்ன கலர்‌, என்ன சைஸ்‌ என்று கூடத்‌ தெரியாது. 
ஓர்‌ அரசியல்‌ இயக்கமாக வந்திருக்க வேண்டியது. அல்லது ஒரு சமூக 
இயக்கமாக. அல்லது காணாமல்‌ போயிருக்கும்‌. பாலஸ்தீனில்‌ அம்மாதிரி 
காணாமல்‌ போன இயக்கங்களும்‌ அநேகம்‌ உண்டு. 


வெறும்‌ அரசியல்‌ ஆர்வலர்களாக இருந்த ஹமாஸின்‌ 
தொண்டர்களுக்குப்‌ போர்ப்பயிற்சி அளித்து, முறையான ராணுவ வீரர்களாக 


உருமாற்றியவர்‌ அகமது யாசின்‌ தான்‌. பாலஸ்தீனில்‌ யாசிர்‌ அரஃபாத்தும்‌ 
அவரது மதச்சார்பற்ற அல்‌ ஃபத்தா இயக்கமும்‌ மிகப்பெரிய சக்திகளாக 
உருவெடுத்துக்‌ கொண்டிருந்த நேரத்தில்‌, அரசியல்‌ லாபங்களுக்காக மத 
அடையாளங்களை விட்டுக்கொடுக்க முடியாது என்கிற கோஷத்துடன்‌ குர்‌ 
ஆன்‌ பிரதியையும்‌ கைத்துப்பாக்கியையும்‌ இரு கரங்களில்‌ ஏந்திய ஹமாஸ்‌ 
போராளிகளை அதற்கான ஓர்‌ அடையாளச்‌ சின்னமாக 


முன்னிலைப்படுத்தியவர்‌ யாசின்‌. 

சந்தேகமில்லாமல்‌ அவர்‌ ஒரு சக்தி. ஒரு விசை. காஸா பகுதியில்‌ அவர்‌ 
விரலசைத்தால்‌ எதுவும்‌ நடக்கும்‌. வேறு விதமாகவும்‌ சொல்லலாம்‌. அவர்‌ 
விரலசைத்தால்தான்‌ எதுவும்‌ நடக்கும்‌. 

அவசர அவசரமாக ஹமாஸின்‌ உயர்மட்டத்‌ தலைவர்கள்‌ ஒன்று கூடித்‌ 
தம்‌ அடுத்த தலைவரைத்‌ தேர்ந்தெடுத்தார்கள்‌. டாக்டர்‌ அப்துல்‌ அஜிஸ்‌ அல்‌ 
ரண்டிஸி (Dr. Abdul Aziz al Rantissi). 

டாக்டர்‌ ரண்டிஸி, யாசினின்‌ இளமைத்‌ தோழர்‌. இருவரும்‌ 


இணைந்துதான்‌ ஹமாஸாுக்கு உருவம்‌ கொடுத்தார்கள்‌. இஸ்ரேலை 
எதிர்க்கிற விஷயத்தில்‌ யாசினைக்‌ காட்டிலுமே ஒரு படி மேலானவர்‌. 


யாசினாவது இஸ்ரேல்‌ ஏதாவது சமரசத்‌ திட்டங்களை முன்வைத்தால்‌ 
படித்துப்‌ பார்த்து நிராகரிப்பார்‌. டாக்டர்‌ ரண்டிஸி, அப்படியே தூக்கிக்‌ 
குப்பைக்‌ கூடையில்‌ போடுகிற தீவிரர்‌. 


யாசினுக்குப்‌ பிறகு ரண்டிஸி ஹமாஸின்‌ தலைவர்‌ ஆனதும்‌ சுமார்‌ ஒரு 
மாத காலத்துக்கு அவர்‌ வெளியே வரவேயில்லை. பாதுகாப்புக்‌ காரணங்கள்‌. 
ஆனால்‌ அவர்‌ பேசாமல்‌ இல்லை. செயல்படாமல்‌ இல்லை. மார்ச்‌ 27ம்‌ தேதி 
திடீரென்று காஸாவில்‌ கூடிய ஒரு மாபெரும்‌ கூட்டத்தில்‌ யாருமே 
எதிர்பாராவிதமாக வருகைதந்து மேடையேறிய ரண்டிஸி, அமெரிக்க 
அதிபரை, முஸ்லிம்களின்‌ மிகப்பெரிய எதிரி என்று வருணித்தார்‌. 

“அமெரிக்கா அறிவித்திருப்பது தீவிரவாதத்துக்கு எதிரான யுத்தமல்ல. 
கடவுளுக்கு எதிரான யுத்தம்‌. ஆகவே ஏரியல்‌ ஷரோன்‌ நடத்துவதும்‌ 
கடவுளுக்கு எதிரான யுத்தம்‌. நான்‌ சொல்கிறேன்‌. கடவுளும்‌ ஒரு யுத்தம்‌ 
அறிவித்திருக்கிறார்‌. அமெரிக்காவுக்கும்‌ புஷ்ஷுக்கும்‌ ஷரோனுக்கும்‌ எதிரான 
புத்தம்‌.” 

ரண்டிஸியின்‌ பேச்சு இப்படித்தான்‌ இருக்கும்‌. 

சி.ஐ.ஏ., யோசித்தது. அவர்கள்‌ இஸ்ரேலிய உளவு அமைப்பான 


மொசாடுடன்‌ கலந்து பேசினார்கள்‌. இவர்‌ யாசினைக்‌ காட்டிலும்‌ 
ஆபத்தானவர்‌. 


சரியாக ஒரு மாதம்‌ கூட ஆகியிருக்கவில்லை ஏப்ரல்‌ 17ம்‌ தேதி 
ரண்டிஸியும்‌ அவரது மகனும்‌ காரில்‌ போய்க்கொண்டிருந்தபோது 
அடித்துவிட்டார்கள்‌. அதே பாணி ஏவுகணைத்‌ தாக்குதல்‌. 

அவ்வளவுதான்‌, இதற்குமேல்‌ பொறுமை காப்பதில்‌ அர்த்தமில்லை 
என்று ஹமாஸ்‌ முடிவு செய்தது. கவசம்‌ தரித்துக்கொண்டு எழுந்தார்கள்‌. 
அப்புறம்‌ நிகழ்ந்த எதுவும்‌ அத்தனை சுலபத்தில்‌ மறந்துவிட முடியாதவை. 


2. எறிழ்க்கப்‌ பிறந்றலர்கன்‌ 


ஹறர்க்கத்‌ அல்‌ முக்காவாமா அல்‌ இஸ்லாமியா என்கிற அரபுத்‌ 
தொடருக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம்‌ என்று அர்த்தம்‌. சுருக்கமாக 
Hamas. ரிப்போர்ட்டர்‌ வாசகர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ பரிச்சயமான 
இயக்கம்தான்‌. நிலமெல்லாம்‌ ரத்தம்‌ தொடரில்‌ அவ்வப்போது வந்து 
போனவர்கள்‌. 

1987ல்‌ ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்‌ என்று பொதுவாக ஒரு 
செளகரியத்துக்குச்‌ சொல்லுவார்கள்‌. உண்மையில்‌ எழுபதுகளின்‌ இறுதியில்‌ 
இருந்தே ஹமாஸ்‌ செயல்பட ஆரம்பித்துவிட்டது. அப்போது அந்தப்‌ பெயர்‌ 
கிடையாது. ஆயுதங்கள்‌ கிடையாது. பின்னாளில்‌ பிரசித்தி பெற்ற கார்‌ 
குண்டுகள்‌ அப்போது கிடையாது. அடிதடி ரகளைகள்‌ ஏதும்‌ கிடையாது. 
இஸ்ரேலுக்கு எதிராகத்‌ தங்கள்‌ கருத்துகளை அமைதியாக எடுத்துச்‌ 
சொல்லிவந்த ஒரு சாது இயக்கம்‌. இயக்கம்‌ என்று கூடச்‌ சொல்லமுடியாது. 
ஒத்த கருத்துள்ள சில நண்பர்களின்‌ கூட்டம்‌. 

அந்தச்‌ சில நண்பர்கள்‌ பல நண்பர்களாகி, இன்னும்‌ பலபேர்‌ வந்து 
சேர்ந்து முறையான அரசியல்‌, சமூகப்பணி, ராணுவப்‌ பிரிவுகள்‌ 
ஏற்படுத்தப்பட்டு அதிகாரபூர்வமாக ஆயுதம்‌ தூக்கிய ஆண்டு 1987. 

அதற்கு மூன்னால்‌ ஹமாஸின்‌ தலையாய பணி சாலைகள்‌ 
போடுவதுதான்‌. ஒரு பக்கம்‌ பி.எல்‌.ஓ. Palestine Liberation Organization 
இஸ்ரேலுடன்‌ கடுமையாகப்‌ போரிட்டுக்‌ கொண்டிருக்க, மேற்குக்‌ கரை 
மற்றும்‌ காஸா பகுதிகளில்‌ போக்குவரத்துகள்‌ அடியோடு நாசமாகிப்‌ 
போனது. எங்கு பார்த்தாலும்‌ இடிபாடுகள்‌ மட்டுமே. 


யார்‌ சாலைகளைச்‌ சீரமைப்பார்கள்‌? பாலஸ்தீனை அபகரித்துக்‌ 
கொண்டிருந்த இஸ்ரேல்‌ அரசா? பாலஸ்தீன்‌ போராளிகளா? அவர்களிடம்‌ 
பணம்‌ ஏது? வருகிற பணமெல்லாம்‌ ஆயுதங்களாகிக்‌ கொண்டிருந்தன. பசியும்‌ 
பட்டினியும்தான்‌ பாலஸ்தீன்‌ முஸ்லிம்களின்‌ நிரந்தரச்‌ சொத்தாக இருந்தவை. 

அந்த நிலையில்‌ ஹமாஸைச்‌ சேர்ந்தவர்கள்தான்‌ ஒரு பொதுக்‌ 
காரியமாக நிதி திரட்டி, பாலஸ்தீனின்‌ பல சாலைகளைச்‌ செப்பனிட்டுக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. இடிந்த பள்ளிக்கூடங்களைச்‌ சீரமைத்து, 
பிள்ளைகளுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


பிராந்தியமெங்கும்‌ சிறு சிறு மருத்துவ முகாம்கள்‌ நடத்திக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. கொஞ்சம்‌ காசு சேர்ந்ததும்‌ மருத்துவமனைகள்‌ 
கட்டினார்கள்‌. 
நல்லதொரு சமூக இயக்கமாகத்தான்‌ ஆரம்பத்தில்‌ இருந்தது ஹமாஸ்‌. 
ஆனால்‌ எண்பதுகளின்‌ தொடக்கத்தில்‌ இருந்தே 
பாலஸ்தீன்‌ போராளிகளை ஒழித்துக்கட்டும்‌ பணியில்‌ 
இஸ்ரேல்‌ அரசு மிகத்‌ தீவிரமாக இறங்க, இன்னொரு 
பக்கம்‌ யாசிர்‌ அரஃபாத்‌ சமரச முயற்சிகளுக்கும்‌ 
பேச்சுவார்த்தைகளுக்கும்‌ அவர்களை வலிந்து 
ப 


ஒட்டுமொத்த மத்தியக்‌ கிழக்கு நாடுகளும்‌ வேடிக்கை ்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தது சகிக்காமல்தான்‌ ஹமாஸ்‌ ய்‌ 


௫, 
து 


அழைத்துக்கொண்டிருக்க, இந்த முரண்பாட்டை ன்‌ ட 


உறுப்பினர்கள்‌ ஆயுதம்‌ தூக்கத்‌ தொடங்கினார்கள்‌. ்‌ 

அந்த 87ம்‌ ஆண்டில்தான்‌ ஷேக்‌ அகமது யாசின்‌ ஹமாஸின்‌ தலைவராக 
அதிகாரபூர்வமாகப்‌ பொறுப்பேற்றுக்கொண்டார்‌. 

எகிப்து அதிபர்‌ நாசரால்‌ ஆரம்பித்துவைக்கப்பட்ட “இஸ்லாமிய 
சகோதரத்துவம்‌” என்கிற சித்தாந்தத்தால்‌ ஈர்க்கப்பட்டு, அதனை அடியொற்றி 
வந்தவர்களுள்‌ ஒருவர்‌ யாசின்‌. யாசிர்‌ அரஃபாத்தின்‌ மதச்சார்பற்ற 
போராட்ட அரசியலில்‌ அவருக்கு துளி நம்பிக்கையும்‌ கிடையாது. ஹமாஸின்‌ 
போராட்டம்‌ மதத்தை முன்னிறுத்தித்‌ தொடங்கப்பட்டது. மதத்தின்‌ பெயரால்‌ 
அரசியல்‌. மதத்தைக்‌ தவிர்க்க முடியாத, தவிர்க்க விரும்பாத அரசியல்‌. 

சென்ற வருடத்துக்கு முன்பு வரை ஹமாஸின்‌ அரசியல்‌ என்பதற்கு 
ஆயுதப்‌ போராட்டம்‌ என்றே அர்த்தம்‌ என்பதை நினைவில்‌ 
கொள்ளவேண்டும்‌. பாலஸ்தீன்‌ அத்தாரிடியின்‌ இன்றைய ஆளும்‌ கட்சியாக, 
பாலஸ்தீனின்‌ தவிர்க்க முடியாத மாபெரும்‌ அரசியல்‌ சக்தியாக ஹமாஸ்‌ 
உருவெடுத்திருப்பதன்‌ பின்னால்‌ சுமார்‌ இருபதாண்டு கால ரத்த அரசியல்‌ 
ஒளிந்திருக்கிறது. 

அடி, அடி, அடியென்றால்‌ அப்படியொரு அடி 
பின்னியெடுத்திருக்கிறார்கள்‌. குழந்தைகள்‌ என்று பார்த்ததில்லை. பெண்கள்‌ 
என்று பார்த்ததில்லை. வயதானவர்கள்‌, மதிப்புக்குரியவர்கள்‌, பெரியோர்‌ 
என்று பார்த்ததில்லை. யூதரா? ஒழித்துக்கட்டு என்று கண்ணை 
மூடிக்கொண்டு கணக்குத்‌ தீர்த்திருக்கிறார்கள்‌. 


எத்தனை கோபம்‌? எத்தனை உக்கிரம்‌? எத்தனை ஆங்காரம்‌? 
ஆயிரக்கணக்கான துப்பாக்கிச்‌ சூடுகள்‌. கணக்கு வழக்கில்லாத வெடிகுண்டுத்‌ 
தாக்குதல்கள்‌. பேருந்துகளில்‌ வைப்பார்கள்‌. வழிபாட்டுத்‌ தலங்களில்‌ 
வைப்பார்கள்‌. அலுவலகங்களில்‌ வைப்பார்கள்‌. சாலைகளில்‌ வைப்பார்கள்‌. 
சந்து பொந்துகளில்‌ கூட வைப்பார்கள்‌. கோபம்‌ முற்றும்போது 
ஏவுகணைகளால்‌ தாக்குவார்கள்‌. ஹமாஸுக்கென்றே தயாரிக்கப்பட்ட 
பிரத்தியேக ஏவுகணைகள்‌ உண்டு (விவரம்‌ பின்னால்‌ வரும்‌.). 


அனைத்தையும்‌ வகுத்துக்‌ கொடுத்து வழிநடத்தி வந்தவர்‌ ஷேக்‌ அகமது 
யாசின்‌. இளமை மிடுக்கோடு சேர்ந்து வந்த அந்த யுத்த தாகம்‌, தள்ளாத 
வயதிலும்‌ அவருக்குத்‌ தணியாமல்தான்‌ இருந்தது. 

இஸ்ரேலை ஒழித்துவிட வேண்டும்‌. எப்பாடுபட்டாவது. என்ன 
செய்தாவது. பாலஸ்தீன்‌, அரேபியர்களின்‌ மண்‌. இஸ்ரேல்‌ 
ஆக்கிரமித்திருப்பது அத்துமீறல்‌. ஒரங்குல நிலத்தைக்‌ கூட அவர்களுக்கு 
விட்டுத்தர முடியாது. 

இதுதான்‌ ஹமாஸின்‌ தொடக்ககால முழக்கம்‌. 

இந்த முழக்கத்துக்கு ஒரு பின்னிணைப்பு உண்டு. இஸ்ரேலை ஒழித்து 
பாலஸ்தீனை மீட்போம்‌. அப்படி மீட்கும்போது அது மதச்சார்பின்மை 
வாதிகளிடம்‌ போய்விடாமலும்‌ காப்போம்‌. ஒரு முழுமையான இஸ்லாமிய 
தேசமாக ஆக்குவதே இலக்கு. 


இது யாசிர்‌ அரஃபாத்‌ மீதான ஹமாஸின்‌ பார்வையைத்‌ தெளிவாக 


விளக்கிவிடுகிறது அல்லவா? 

ஆம்‌. இஸ்லாமிய சகோதரத்துவம்‌. எழுபதுகளிலும்‌ எண்பதுகளிலும்‌ 
இந்தச்‌ சித்தாந்தம்‌ மத்தியக்கிழக்கு தேசங்களின்‌ வீர இளைஞர்களுக்குள்‌ 
ஏற்படுத்திய தாக்கம்‌ கொஞ்ச நஞ்சமல்ல. 


இந்தச்‌ சித்தாந்தத்தை நம்பி ஏற்று, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகப்‌ 
போரிட்டு வென்ற சாட்சியங்களும்‌ அவர்களுக்கு இருந்தன. 

முதல்‌ உதாரணம்‌ சூயஸ்‌ கால்வாய்‌ விவகாரம்‌. தமது தேசத்தின்‌ வழியே 
ஓடும்‌ சூயஸ்‌ கால்வாயை தேசியமயமாக்கினார்‌ எகிப்து அதிபர்‌ நாசர்‌. 
பிரிட்டன்‌ தொடங்கி அத்தனை ஐரோப்பிய தேசங்களும்‌ இந்தியப்‌ 
பெருங்கடலுக்குள்‌ தங்கள்‌ வர்த்தகக்‌ கப்பல்களை அனுப்புவதற்கு இருந்த 
ஒரே வழி சூயஸ்‌ கால்வாய்‌. எகிப்துக்கு வடக்கே இருக்கிற மத்திய தரைக்‌ 
கடலையும்‌ கிழக்கே இருக்கிற செங்கடலையும்‌ இணைக்கிற கால்வாய்‌. 


பெயருக்குத்‌ தான்‌ கால்வாய்‌. உண்மையில்‌ அது ஒரு பெரிய 
நதியேதான்‌. பிரம்மாண்டமான கப்பல்களெல்லாம்‌ அணிவகுத்துச்‌ செல்லும்‌ 
மாபெரும்‌ நீர்ப்‌ பாதை. எகிப்துக்குள்‌ இருக்கிற பாதை. 


ஞ்‌ க க ல்‌ $ 
இந்தப்‌ பாதை ஒழுங்காக 23. 3 


Crean 


இருந்தால்தான்‌ ஐரோப்பியக்‌ கப்பல்கள்‌ 
கிழக்குலகத்துக்கு வந்து போக முடியும்‌. 
இது மூடப்பட்டு விட்டால்‌, மூன்று 
தலைகளைச்‌ சுற்றித்தான்‌ மூக்கைத்‌ 
தொடவேண்டும்‌. அதாவது ஆப்பிரிக்கக்‌ * 
கண்டம்‌ முழுவதையும்‌ சுற்றிக்கொண்டு 
தெற்கு அட்லாண்டிக்‌ கடல்‌ வழி மூலம்‌ 
இந்தியப்‌ பெருங்கடலுக்குள்‌ வந்து சேர 
வேண்டும்‌. ஒரு பயணத்துக்குள்ளாகவே 
கப்பல்‌ கேப்டன்கள்‌ கிழடு தட்டிப்‌ 
போய்விடுவார்கள்‌. 

ஆக, சூயஸ்‌ கால்வாய்‌ இல்லாது போனால்‌ ஐரோப்பாவின்‌ கடல்‌ 
வாணிபம்‌ செத்துவிடும்‌. 


நாசருக்கு அப்போது இஸ்ரேலுடன்‌ தான்‌ பிரதானமான பஞ்சாயத்துகள்‌ 
இருந்தன. எல்லைத்‌ தொல்லைகள்‌. ஊடுருவல்‌ உபத்திரவங்கள்‌. ஆக்கிரமிப்பு 


அக்கப்போர்கள்‌. இஸ்ரேலுக்கும்‌ சூயஸ்‌ இல்லாவிட்டால்‌ கூனியம்தான்‌ 
என்கிறபடியால்தான்‌ அந்த அதிரடி முடிவை அவர்‌ எடுத்தார்‌. 


ரொம்ப சுலபம்‌. நைல்‌ நதியின்‌ குறுக்கே ஒர்‌ அணை வல 


அவசியத்தை விளக்கி நீளமாக ஓர்‌ 
அறிக்கை வெளியிட்டுவிட்டு, சூயஸ்‌ 
கால்வாயை தேசியமயமாக்கிவிட்டார்‌. 
அங்கே ஆரம்பித்ததுதான்‌ பிரச்னை. 

பிரிட்டனுக்கு இஸ்ரேல்‌ : 
வேண்டப்பட்ட தேசம்‌ என்பது மட்டும்‌ | 
காரணமல்ல. குயஸ்‌ கால்வாய்‌ எகிப்தின்‌ 
தனியுடைமை ஆகிவிடுகிற பட்சத்தில்‌ 
இஸ்ரேலுக்கு நேருகிற இழப்பைப்‌ போலப்‌ 
பல நூறு மடங்கு இழப்பு பிரிட்டனுக்கே | 
உண்டு. பிரான்சுக்கு இன்னும்‌ கூட. அதனால்தான்‌ வரிந்து கட்டிக்கொண்டு 
யுத்தத்துக்கு வந்துவிட்டார்கள்‌. 

ஒண்டியாளாக இஸ்ரேல்‌, பிரிட்டன்‌, பிரான்ஸ்‌ என்று மூன்று 
தேசங்களை நின்று சமாளித்தார்‌ நாசர்‌. சந்தேகமில்லாமல்‌ அந்த யுத்தத்தில்‌ 
பிரிட்டனுக்கு நேர்ந்தது தோல்விதான்‌. நாசர்‌ என்கிற மனிதர்‌ எத்தனை 
பெரிய மாவீரர்‌, எத்தனை சிறந்த அரசியல்வாதி என்று உலகுக்குத்‌ 
தெரிவித்த சம்பவம்‌ அது. 

ஹமாஸுக்கு அது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்‌. 

இரண்டாவது உதாரணம்‌, இரானில்‌ நிகழ்ந்த 
இஸ்லாமியப்‌ புரட்சி. எண்பதுகளின்‌ தொடக்கத்தில்‌ 
அயாதுல்லா கொமேனி என்கிற பெயர்‌ அங்கே ஒரு 
மந்திரச்‌ சொல்‌. இரானில்‌ மட்டுமல்ல; ஒட்டுமொத்த 
மத்தியக்‌ கிழக்கு தேசங்களிலும்‌. 

இரானின்‌ மன்னர்‌ ஷா முகம்மது ரெஸா பாலவிக்கு எதிராக அவர்‌ 
மேற்கொண்ட புரட்சிகர நடவடிக்கைகளும்‌ இறுதியில்‌ கிடைத்த மாபெரும்‌ 
வெற்றியும்‌, மேற்கத்திய மயக்கத்தில்‌ மூழ்கிக்‌ கிடந்த இரானில்‌ ஒரு 
இஸ்லாமிய ஆட்சி உருவானதும்‌ ஹமாஸை மிகவும்‌ சிந்திக்கவைத்தது. 

கொமேனி ஷியா முஸ்லிம்தான்‌. இரான்‌ ஷியா தேசம்தான்‌. ஹமாஸும்‌ 
பாலஸ்தீனியர்களும்‌ சன்னி முஸ்லிம்கள்‌. 


ஆனாலும்‌ இஸ்லாத்தில்‌ ஷியா, சன்னி பிரிவுகள்‌ உண்டே தவிர, 
இஸ்லாமியப்‌ புரட்சி என்று வரும்போது அதெல்லாம்‌ பார்ப்பதற்கில்லை. 
நல்லதை யார்‌ சொன்னாலும்‌ கேட்கவேண்டும்‌. யார்‌ செய்து, சாதித்தாலும்‌ 
பின்பற்ற வேண்டும்‌. தவறில்லை என்று அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 


கிட்டத்தட்ட அதே காலகட்டச்தில்தான்‌ பக்கத்து தேசமான 
லெபனானில்‌ கொமேனியின்‌ தாக்கமுடன்‌ ஹிஸ்புல்லா ஒரு பெரும்‌ 
சக்தியாக உருவெடுத்ததையும்‌ அவர்கள்‌ பார்த்தார்கள்‌. ஆகவே, இஸ்லாமிய 
சகோதரத்துவம்‌. 

ஆனால்‌ யாசிர்‌ அரஃபாத்துக்கு இது பிடிக்கவில்லை. ஹமாஸின்‌ 
எழுச்சி. காஸா பகுதியில்‌ மக்களை அவர்கள்‌ அதிகம்‌ வசீகரிப்பது. 
இஸ்ரேலிய இலக்குகள்‌ மீது சரமாரியாகத்‌ தாக்குதல்‌ நடத்திக்கொண்டே 
இருந்தார்கள்‌. அனைத்தும்‌ தனியாவர்த்தனம்‌. 

இங்கே பாலஸ்தீனியப்‌ போராளி இயக்கங்கள்‌ அனைத்தையும்‌ ஒன்று 
திரட்டி, பி.எல்‌.ஓ என்கிற அமைப்பின்‌ கீழ்‌ கொண்டுவரப்‌ படாதபாடு பட்டு, 
கருத்து வேற்றுமைகளைக்‌ களைந்து, இஸ்ரேலுக்கு எதிரான 
நடவடிக்கைகளுக்காக ராப்பகலாகப்‌ பாடுபட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ யாசிர்‌ 


அரஃபாத்துக்கு ஹமாஸின்‌ தோற்றம்‌ ஆரம்பத்தில்‌ பிடிக்கவில்லை என்பதை 
ஒப்புக்கொண்டுதான்‌ ஆகவேண்டும்‌. 


ஆனால்‌ என்ன செய்யமுடியும்‌? அவர்களும்‌ பாலஸ்தீனின்‌ 
விடுதலைக்காகத்தான்‌ போராடுகிறார்கள்‌. மதத்தை முன்னிறுத்திப்‌ 
போராடுகிறார்கள்‌. அரஃபாத்திடம்‌ அது கிடையாது. அரசியலையும்‌ 
மதத்தையும்‌ கலக்கவேண்டாம்‌ என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லிவந்தவர்‌ 
அவர்‌. 

ஆனால்‌ எது எடுபடும்‌? உணர்ச்சிவயப்பட்ட நிலையில்‌, பாதிக்கப்பட்ட 
நிலையில்‌ இருந்த பாலஸ்தீனிய முஸ்லிம்களுக்கு ஒரு கட்டத்தில்‌ 
அரஃபாத்தைக்‌ காட்டிலும்‌ ஹமாஸ்‌ அதிக நம்பிக்கை அளித்ததை மறுக்க 
மடியாது. 

இதை அரஃபாத்தைக்‌ காட்டிலும்‌ இஸ்ரேலிய அரசாங்கம்‌ கவனமாக 
உற்றுநோக்கிக்‌ கொண்டிருந்தது. 

அட, இது யார்‌ புது கோஷ்டி? ஹமாஸாமே? அரஃபாத்துக்கு எதிராகக்‌ 
கிளம்பியிருக்கிறார்களா? பலே, பலே. 


அமெரிக்கா கையாளும்‌ அதே டெக்னிக்‌. எதிரிக்கு எதிரி நண்பன்‌ 
என்கிற மிகப்‌ புராதனமான டெக்னிக்‌. 


அவர்கள்‌ ஹமாஸை வளைக்க முடிவு செய்தார்கள்‌. அரஃபாத்துக்கு 
எதிராக ஹமாஸைச்‌ செயல்பட வைக்க நினைத்தார்கள்‌. சொந்தச்‌ 
சகோதரர்களுக்கிடையே குட்டையைக்‌ குழப்பிக்‌ கொஞ்சம்‌ குளிர்காயும்‌ 
உத்தேசம்‌. 

ஆனால்‌ அவர்களுக்கு ஹமாஸைத்‌ தெரியவில்லை. ஷேக்‌ அகமது 
யாசின்‌ எப்படிப்பட்டவர்‌ என்பது சுத்தமாகத்‌ தெரிந்திருக்கவில்லை. 


ஹமாஸை வளர்த்துவிடவே ஏகப்பட்ட செலவு செய்ய முடிவு செய்தது 
இஸ்ரேல்‌ அரசாங்கம்‌. ஹமாஸ்‌ வளரத்தான்‌ செய்தது. ஆனால்‌ இஸ்ரேலின்‌ 


நிழலில்‌ அல்ல. பாலஸ்தீனியர்களின்‌ மடியில்‌. 


3. வீதிக்கு வந்த மக்கள்‌ 


உலகில்‌ தோன்றிய ஒவ்வொரு புரட்சிகர இயக்கத்துக்கும்‌ ஒவ்வொரு 
காலகட்டத்தில்‌ ஏதாவது ஓர்‌ அரசு உதவியிருக்கிறது. நல்லெண்ண 
அடிப்படையில்‌ அல்லது நயவஞ்சக அடிப்படையில்‌. காரணங்கள்‌ இரண்டாக 
இருக்கலாம்‌. ஆனால்‌ உதவி கட்டாயம்‌. சொந்த நாட்டு அரசு உதவாத 
பட்சத்தில்‌ அக்கம்பக்கத்து தேசங்கள்‌ உதவியிருக்கின்றன. பணமாக. 
ஆயுதங்களாக. அடைக்கலமாக. ஏதாவது வகையில்‌ இந்த உதவிகள்‌ 
இருந்திருக்கின்றன. 

அதே மாதிரி, தம்‌ கொள்கைகளுக்கு முற்றிலும்‌ எதிரான வகையில்‌ 
இருந்திருந்தாலும்‌ இத்தகைய அரசாங்க உதவிகளை இயக்கங்களும்‌ 
மறுக்காமல்‌ பெற்றுக்‌ கொண்டிருக்கின்றன. குறைந்தபட்சம்‌ ஒரு குறுகிய 
காலத்துக்காவது. பெற்ற உதவிகளுக்காக இயக்கங்கள்‌ தம்‌ கொள்கைகளை 
மாற்றிக்‌ கொண்டதில்லை; ஒரு காலத்தில்‌ உதவி செய்திருக்கிறோம்‌ 
என்பதற்காக அரசுகள்‌ அவர்களைத்‌ தாக்காமலும்‌ இருந்ததில்லை. 

ஹமாஸாக்கு இஸ்ரேலிய அரசு செய்த உதவி, அல்லது செய்ய 
முன்வந்த உதவி என்பது முற்றிலும்‌ அவர்களது மத ரீதியிலான 
நடவடிக்கைகளுக்கானது. ஹமாஸ்‌ என்கிற பெயர்‌ சூடிக்கொள்வதற்கு 
முன்னால்‌, ஹமாஸ்‌ இயக்கத்தினர்கள்‌ இஸ்லாமிய காங்கிரஸ்‌ என்னும்‌ 
பொதுவான பெயரில்‌ கொஞ்சகாலம்‌ காஸா பகுதியில்‌ இயங்கிவந்தார்கள்‌. 
முன்பே பார்த்த இஸ்லாமிய சகோதரத்துவ சித்தாந்தம்தான்‌ அடிப்படை. 
வழிபாடுகள்‌, பிரார்த்தனைக்‌ கூட்டங்கள்‌, மத போதனை வகுப்புகள்‌, 
இஸ்லாத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட வாழ்க்கை முறையை 
அமைத்துக்கொள்வது தொடர்பான பிரசாரங்கள்‌. 


காஸாவில்‌ யாரும்‌ சினிமா பார்க்கக்‌ கூடாது. மதுவருந்தக்‌ கூடாது. 
ஊரில்‌ ஒரு ஒயின்‌ ஷாப்‌ இருக்காது அக்காலங்களில்‌. எங்காவது 
திறந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டால்‌ போய்‌ கொளுத்திவிடுவார்கள்‌. 
உடுத்தும்‌ ஆடைகள்‌ முதல்‌ நடத்தும்‌ கூட்டங்கள்வரை அனைத்தையும்‌ 
இஸ்லாமிய மயமாக்குகிற வேகம்‌ அவர்களுக்கு இருந்தது. நடத்துவது 
சுதந்தரப்‌ போராட்டம்‌ என்று பி.எல்‌.ஓ. சொல்லி வந்தபோது, “ஆம்‌, சுதந்தரப்‌ 
போராட்டம்தான்‌. ஆனால்‌ அல்லாவின்‌ பெயரால்‌ நடத்தப்படுவது” என்று 
ஒரு பின்னிணைப்பு சேர்த்தார்கள்‌. 


இஸ்ரேல்‌ அரசுக்கு ஹமாஸின்‌ சித்தாந்தம்‌ வெற்றி பெறக்கூடியது 
என்கிற நம்பிக்கை அக்காலத்தில்‌ இல்லை. ஒரு சிறிய மத அமைப்பாக 
மட்டுமே அதனைப்‌ பார்த்தார்கள்‌. ஆனால்‌ ஒரு தேவை என்று வருமானால்‌ 
ஆயுதம்‌ ஏந்தத்‌ தயங்காதவர்கள்‌. இவர்களை ஏன்‌ பி.எல்‌.ஓவுக்கு எதிராகப்‌ 
பயன்படுத்தக்‌ கூடாது? 

ஆனால்‌ இஸ்லாமிய காங்கிரஸாக அப்போது இருந்த ஹமாஸ்‌ 
இதையே வேறு கோணத்தில்‌ பார்த்தது. இஸ்லாத்துக்கு முற்றிலும்‌ 
விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்‌ தேசம்‌ இஸ்ரேல்‌. 
மேற்கத்திய உறவுகள்‌. மேற்கத்திய வாழ்க்கை முறை. மேற்கத்திய சிந்தனைப்‌ 
போக்கு. விரட்டத்தான்‌ முடியுமே தவிர அவர்களைத்‌ திருத்த முடியாது. 
ஆனால்‌ ஆட்சியில்‌ இருக்கிறார்கள்‌. அபகரித்துக்‌ கொண்ட ஆட்சி. பணம்‌ 
இருக்கிறது. அமெரிக்கா கொட்டிக்‌ கொடுக்கிற பணம்‌. ஏனைய பல 
ஐரோப்பிய தேசங்களும்‌ நேரடியாகவும்‌ மறைமுகமாகவும்‌ இஸ்ரேலுக்குத்‌ 
தொடர்ந்து உதவி செய்து கொண்டுதான்‌ இருக்கின்றன. ஆற்றில்‌ போகிற 
பணம்‌. அள்ளிக்கொடுக்காவிட்டாலும்‌ கிள்ளிக்கொடுக்க முன்வருகிறபோது 
எதற்கு வேண்டாம்‌ என்று சொல்ல வேண்டும்‌? 


தவிரவும்‌ இஸ்ரேல்‌ அரசு நேரடியாக இஸ்லாமிய காங்கிரசின்‌ 
கரங்களில்‌ பணத்தையோ காசோலையையோ கொண்டுவந்து தருவதாகச்‌ 
சொல்லவில்லை. மாறாக காஸா பகுதிகளில்‌ அவர்கள்‌ மேற்கொள்ளும்‌ மதம்‌ 
மற்றும்‌ சமூகப்‌ பணிகளுக்கு உதவுவதன்‌ பொருட்டு, காசாவின்‌ கவர்னர்‌ 
நிதிக்குத்தான்‌ பணம்‌ அனுப்பினார்கள்‌. இதை ஜெனரல்‌ யிட்ஸாக்‌ செகெவ்‌ 
(Yitzhak Seger) என்கிற அந்த கவர்னரே பின்பொரு சமயத்தில்‌ 
உறுதிப்படுத்தியிருக்கிறார்‌. விஷயம்‌, பத்திரிகைப்‌ பேட்டிகளாகவும்‌ 
வெளிவந்கது. அன்னாளைய இஸ்லாமிய காங்கிரஸ்காரர்களோ, 
பின்னாளைய ஹமாஸ்‌ தலைவர்களோ இதனை மறுக்கவில்லை 
என்பதையும்‌ பார்க்க வேண்டும்‌. 

மிட்ஸாக்‌ செகெவ்‌ ஒரு பிரிட்டன்‌ பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில்‌ 
மிகத்‌ தெளிவாகவே இதுபற்றிச்‌ சொன்னார்‌. பி.எல்‌.ஓவை எதிர்ப்பதற்காக 
அளிக்கப்பட்ட பணம்‌ அது. எதிர்த்து நிற்கும்‌ சக்தியாக ஹமாஸ்‌ 


வளருமானால்‌, அவர்களுக்கு உதவுங்கள்‌. இதுதான்‌ அளிக்கப்பட்ட உத்தரவு. 


இதன்படி இஸ்ரேல்‌ அரசு அளித்த பணம்‌ ஷேக்‌ அகமது யாசின்‌ 
தலைமையிலான இஸ்லாமிய காங்கிரசுக்கு வரத்‌ தொடங்கியது. அவர்கள்‌ 
வருகிற பணத்துக்குக்‌ கணக்கெழுதி செலவுகளையும்‌ தனிக்கணக்காக எழுதத்‌ 


தொடங்கினார்கள்‌. பள்ளிக்கூடங்களைச்‌ செப்பனிடுவது, மசூதிகளைப்‌ 
பழுதுபார்ப்பது அல்லது புதிதாகக்‌ கட்டுவது, சாலை போடுவது, மாநாடுகள்‌ 
நடத்துவது இன்னபிற. பரம ஏழைகளுக்குப்‌ பணமாகவும்‌ அவ்வப்போது 
அளித்தார்கள்‌. உணவுப்பொருள்களாகவும்‌ வாங்கி வினியோகித்தார்கள்‌. 
அறிவிக்கப்படாத ஒரு தனியார்‌ ரேஷன்‌ கடையே நடத்தப்பட்டது என்று 
சொல்லலாம்‌. ஒரே வித்தியாசம்‌, இந்த ரேஷன்‌ கடை அளந்து அளந்து 
பொருள்‌ கொடுக்குமே தவிர, அஞ்சு பைசா கூட மக்களிடம்‌ வாங்காது! 

எல்லாம்‌ ஏற்கெனவே செய்துகொண்டிருந்த பணிகள்தாம்‌. ஆனால்‌ 
நிறையப்‌ பணம்‌ வரும்போது புதிய உற்சாகத்துடன்‌ செய்தார்கள்‌. 


இது காஸா பகுதி மக்களுக்கு மிகவும்‌ சந்தோஷமளித்தது. நமக்காக 
உதவ யார்‌ இருக்கிறார்கள்‌? பி.எல்‌.ஒவும்தான்‌ இஸ்ரேலுக்கு எதிராகப்‌ 
போராடுகிறது. ஆனால்‌ அவர்களே சாப்பாட்டுக்குக்‌ கஷ்டப்படத்தானே 
செய்கிறார்கள்‌? அவர்களுக்கு என்றைக்கு விடிந்து, எப்போது நமக்கு உதவ 
முன்வருவார்கள்‌? 

படிப்பறிவோ, உலக அறிவோ இல்லாத வெகு சாதாரண மக்களை 
ஹமாஸ்‌ கவரத்‌ தொடங்கியது இப்படித்தான்‌. கண்ணை மூடிக்கொண்டு 
அவர்கள்‌ ஹமாஸுக்காகக்‌ கொடி பிடிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


அப்போதுதான்‌ பி.எல்‌.ஓ., இண்டிஃபாதா என்கிற மாபெரும்‌ மக்கள்‌ 
போராட்டம்‌ ஒன்றைத்‌ தொடங்க உத்தேசித்துக்‌ கொண்டிருந்தது. 


இண்டிஃபாதா (11/42) என்கிற அரபுச்‌ சொல்லுக்கு எழுச்சி என்று 
அர்த்தம்‌. போராளி இயக்கங்களுடன்‌ மக்களையும்‌ திரட்டி இஸ்ரேலுக்கு 
எதிராக ஊர்வலங்கள்‌, பொதுக்கூட்டங்கள்‌, பிற எதிர்ப்பு நடவடிக்கைகளை 
அமைதியான மூறையில்‌ மேற்கொள்ளச்‌ செய்வது யாசிர்‌ அரஃபாத்தின்‌ 
திட்டம்‌. 

மக்கள்‌ என்றால்‌ பாலஸ்தீன்‌ மக்கள்‌. இஸ்ரேல்‌ அபகரித்தது போக 
மேற்குக்‌ கரையிலும்‌ (West Bank) காஸாவிலும்‌ எஞ்சியிருந்த முஸ்லிம்‌ மக்கள்‌. 


Selected Natural Resources in the Gaza Strip and West Bank 


ட 


@X Fishing Ph Phosphates 
Ba Barite Sa Salt Pardes 
Lm Limestone Sn Sand ன்‌ 
yJanin 


பா 


15 Kilometers 


A? 


10 15 Miles 


i 


கய ர ர தைய ச 


நக்‌ ந 


பங்க்‌ 
பா Lm 
பா 


WEST BANK 


{Israeli occupied status to be determined) 


Mediterranean 


Sea ட RamAllah; 


த 


gi 1 Bethlehem 
Ba Lm 


- = 


Na 71900 Amico Une 


Beersheba 
ஆஆ ்‌ Jordan 


The 1950 Israeli proclamation that Jerusalem be the national 
capital is not recognized by the United States Government. 
Boundary representation is not necessarily authoritative. 


730226 (ஈ01137) 10-93 


பிரச்னை என்னவென்றால்‌ மேற்குக்‌ கரை என்பது பாலஸ்தீனின்‌ 
மேற்கு எல்லை. காஸா என்பது இந்தப்‌ பக்கம்‌ எகிப்தைத்‌ தொட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ கிழக்கு எல்லை. நமக்குப்‌ புரியும்படிச்‌ சொல்வதென்றால்‌ 
இந்தியாவுக்கு எப்படி பாகிஸ்தானும்‌ பங்களாதேஷுமோ, அம்மாதிரி. இரண்டு 
மூலைகளில்‌ இருக்கும்‌ ஒரே தேசத்தின்‌ இரு பகுதிகள்‌. பாகிஸ்தான்‌ 
விஷயத்தில்‌ பங்களாதேஷ்‌ போராடித்‌ தனிநாடாகிவிட்டது என்றாலும்‌ 
பாலஸ்தீன்‌ விஷயத்தில்‌ அப்படியொரு யோசனை அங்கே யாருக்கும்‌ 
கிடையாது. பாலஸ்தீன்‌ என்றால்‌ இரண்டும்‌ சேர்ந்ததுதான்‌. முடிந்தால்‌, 
இடைப்பட்ட இடைச்செருகலான இஸ்ரேலைத்‌ துரத்திவிட்டு பழையபடி 
முழு பாலஸ்தீனை நிறுவுவது. 

மேற்குக்‌ கரையில்‌ யாசிர்‌ அரஃபாத்தான்‌ பெருந்தலைவர்‌. அவர்‌ அங்கே 
வசித்துக்கொண்டிருந்தார்‌, வசிக்காவிட்டாலும்‌ அங்கேதான்‌ அவருடைய வீடு 
என்பது மட்டும்‌ இதற்குக்‌ காரணமல்ல. அந்தப்‌ பிராந்தியத்தில்‌ அரஃபாத்தைப்‌ 
போன்ற இன்னொரு தலைவர்‌ கிடையாது. பாலஸ்தீன்‌ பிரச்னைக்கு 
அரசியல்‌ நீதியில்‌ அவர்‌ முன்வைத்த பல தீர்வுகளுக்கு எதிர்ப்புகள்‌ பலமாக 
இருந்தாலும்‌, மாற்றுத்தீர்வு முன்வைக்கக்‌ கூட அங்கே ஒரு நாதி கிடையாது. 
அதனால்‌ மக்களுக்கு அவர்‌ மட்டும்தான்‌ வழிகாட்டி. 

காஸா அப்படியல்ல. அங்கே பி.எல்‌.ஓவைக்‌ காட்டிலும்‌ ஹமாஸுக்குச்‌ 
செல்வாக்கு அதிகம்‌. அவர்களுடைய இடைவிடாத மக்கள்‌ பணிகள்‌ காரணம்‌. 
செய்த உதவிகள்‌ காரணம்‌. தவிரவும்‌ அரஃபாத்‌ சிந்திக்காத இஸ்லாமிய 
தேசியவாதம்‌ என்கிற முழக்கத்தை அவர்கள்‌ முன்வைத்ததும்‌ ஒரு காரணம்‌. 


இஸ்ரேலுக்கும்‌ பாலஸ்தீனுக்கும்‌ பிரச்னை என்று மட்டுமே அரஃபாத்‌ 
சொல்லிவந்த காலத்தில்‌ முதல்முதலாக, “இது இஸ்ரேல்‌ - பாலஸ்தீன்‌ 
பிரச்னை இல்லை; யூதர்களுக்கும்‌ அரேபியர்களுக்குமான பிரச்னை” என்று 
மதத்தை முன்னிறுத்தியது ஹமாஸ்தான்‌. மக்கள்‌ மனத்தில்‌ எது சுலபத்தில்‌ 
ஏறும்‌: 


இண்டிஃபாதா போராட்டத்தை பி.எல்‌.ஓ அறிவித்து வழி நடத்த 
ஆரம்பித்தபோது காஸாவில்‌ என்ன நடக்கப்‌ போகிறது என்பதுதான்‌ 
கேள்வியாக இருந்தது. பெரும்பாலும்‌ ஹமாஸின்‌ கட்டுப்பாட்டில்‌ இருந்த 
காஸா. ஹமாஸ்‌, இந்த இண்டிஃபாதாவை ஆதரிக்குமா அல்லது எதிர்க்குமா£ 
அரஃபாத்துக்கே இந்தக்‌ கவலை இருந்தது. 

ஹமாஸ்‌ தலைவர்கள்‌ இதனை வேறு விதமாகப்‌ பார்த்தார்கள்‌. மக்கள்‌ 
எழுச்சி என்பது இயல்பாக எழுவது. அரசியல்‌ இயக்கங்கள்‌ அதை 


ஆதரிக்கலாம்‌, ஊக்கப்படுத்தலாமே தவிர, தடுக்கவோ, தவிர்க்கவோ 
முடியாது. இண்டிஃபாதாவை ஹமாஸ்‌ எதிர்த்தால்‌, ஹமாஸின்‌ புகழ்‌ 
குறையும்‌. கெட்டபெயர்‌ வரும்‌. தவிரவும்‌ பாலஸ்தீன்‌ சுதந்தரத்துக்காக 
மேற்கொள்ளப்படுகிற எந்த ஒரு நல்ல முயற்சியையும்‌ அவர்கள்‌ கெடுக்க 
முனையமாட்டார்கள்‌. 

யாசின்‌ யோசித்தார்‌. இறுதியில்‌ அவர்‌ கண்டுபிடித்த வழி - “வீதிக்கு 
இறங்கிப்‌ போராடுங்கள்‌. ஆனால்‌ அல்லாஹு அக்பர்‌ என்று குரல்‌ 
கொடுத்தபடி ஊர்வலம்‌ போங்கள்‌!” 


பாலஸ்தீன்‌ இண்டிஃபாதாக்களுக்கு உலகின்‌ வேறு எந்த பகுதியில்‌ 


நடைபெற்ற, எந்த ஒரு மக்கள்‌ போராட்டத்தையும்‌ உதாரணம்‌ காட்ட 
முடியாது. பெரும்பாலான மக்கள்‌ கலந்துகொண்டார்கள்‌, கூட்டம்‌ கூட்டமாக 
வந்தார்கள்‌, அலையலையாகத்‌ திரண்டார்கள்‌ என்று எப்படிச்‌ சொன்னாலும்‌ 
அது குறைத்து மதிப்பிடுவதாகத்தான்‌ அமையும்‌. உண்மையில்‌ 
பாலஸ்தீனிலிருந்த ஒவ்வொரு முஸ்லிமும்‌ அந்த எழுச்சிப்‌ பேரணிகளில்‌ 
பங்குபெற்றார்கள்‌. ஆண்கள்‌, பெண்கள்‌, குழந்தைகள்‌. கைக்குழந்தைகளைக்‌ 
கூடத்‌ தூக்கிக்கொண்டு வந்தார்கள்‌. நடக்கவே முடியாத தொண்டு 
கிழவர்களும்‌ கிழவிகளும்‌ தடி ஊன்றியபடி நடந்து வந்தார்கள்‌. அப்படியும்‌ 
முடியாதவர்களைத்‌ தூக்கிக்கொண்டு வந்தார்கள்‌. 

வீதிகள்‌ எங்கும்‌ மனிதத்‌ தலைகள்‌ நிறைந்தன. அமைதியான ஊர்வலம்‌. 
ஆர்ப்பாட்டமான கோஷங்கள்‌. ஆங்காங்கே கலவரம்‌. அல்லாஹு அக்பர்‌ 
கோஷங்கள்‌. அரசியல்‌ மட்டுமே பேசிய பொதுக்கூட்டங்கள்‌. மதம்‌ கலந்த 
வீர உரைகள்‌. எல்லாம்‌, எல்லாமே நடைபெற்றன. ஒரு நாள்‌ இருநாள்‌ 
திருவிழா இல்லை அது. மாதக்கணக்கில்‌ தொடர்ந்த போராட்டம்‌. 


இஸ்ரேல்‌ அரசுக்கு இது மிகப்பெரிய தலைவலி ஆனது. சர்வதேச 
கவனம்‌ கவரும்‌ திட்டம்‌ போராட்டக்‌ காரர்களுக்கு இருந்தது. உலகம்‌ 
முழுவதிலும்‌ இருந்து மீடியா பாலஸ்தீனில்‌ வந்து முகாமிட்டிருந்தது. மேற்குக்‌ 
கரையில்‌ பி.எல்‌.ஓவும்‌ காஸாவில்‌ ஹமாஸும்‌ மிகக்‌ கவனமாக இந்தப்‌ 
போராட்டங்களை வழி நடக்கியும்‌ மீடியாவுக்குத்‌ தீனிபோட்டுக்‌ கொண்டும்‌ 
இருந்தார்கள்‌. 

மத்தியக்‌ கிழக்கு தேசங்கள்‌ அனைத்தும்‌ இந்தப்‌ போராட்டங்களுக்கு 
மிகப்பெரிய முக்கியத்துவம்‌ அளித்துப்‌ பேசத்‌ தொடங்கின. ஆசிய நாடுகளில்‌ 
பெரும்பாலான இடங்களில்‌ பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு 
பெருகிக்கொண்டிருந்தது. இஸ்ரேல்‌ கவலை கொண்டது. பாலஸ்தீன்‌ 


இயக்கங்கள்‌ சர்வதேச அனுதாபத்தைப்‌ பெற்றுவிடுமானால்‌ அதைக்‌ 
காட்டிலும்‌ பெரிய தலைவலி இருக்கமுடியாது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா 
உதவுகிறது. பிரிட்டன்‌ உதவுகிறது. பிரான்ஸ்‌ உதவுகிறது. பல ஐரோப்பிய 
தேசங்கள்‌ இஸ்ரேலை ஆதரிக்கின்றன. 

ஆனால்‌ விஷயம்‌ அதற்கு மேலே போய்‌ ஐ.நாவின்‌ தலையீடு, கமிஷன்‌ 


மண்ணாங்கட்டி, நடுநிலைப்‌ பார்வையாளர்கள்‌ என்று 
ஆரம்பிப்பார்களேயானால்‌ பிரச்னை பெரிதாகும்‌. 


ஆகவே, இண்டிஃபாதா போராட்டங்களை ஒடுக்குவது என்று இஸ்ரேல்‌ 
முடிவு செய்தது. மேற்குக்‌ கரையில்‌ பிரச்னை இல்லை. அரஃபாத்‌ 
இதையெல்லாம்‌ எதிர்பார்த்துத்தான்‌ ஆரம்பித்திருப்பார்‌. 

ஆனால்‌ காஸா? எந்த ஹமாஸுக்கு இஸ்ரேல்‌ அரசு உதவி செய்ய 
முன்வந்து உதவிக்‌ கொண்டிருந்ததோ, அதே ஹமாஸ்தான்‌ அப்போது 
போராட்டத்தை மும்முரமாக நடத்திக்‌ கொண்டிருந்தது. எந்த அரஃபாத்துக்கு 
எதிராக அவர்களைக்‌ கொம்பு சீவிவிட முயற்சி செய்து 
கொண்டிருந்தார்களேோ, அதே அரஃபாத்‌ நடத்திய போராட்டத்தைத்தான்‌ 
காஸாவில்‌ ஹமாஸ்‌ முன்னெடுத்துச்‌ சென்று கொண்டிருந்தது. 

எனில்‌ இஸ்ரேல்‌ அரசு இப்போது மோதப்போவது யாருடன்‌? 
இண்டிஃபாதாவைத்‌ தடுக்க முனைந்தால்‌, அது ஹமாஸின்‌ 
செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதாகும்‌. ஹமாஸ்‌ கேபிக்கும்‌. 

கோபித்தால்‌? 

என்ன ஆகும்‌ என்று அவர்களால்‌ சரியாக யூகிக்க முடியவில்லை. 
அதனால்தான்‌, மக்கள்‌ எழுச்சிக்கு எதிராக அடக்குமுறைகளைக்‌ கட்டவிழ்த்து 
விட்டார்கள்‌. 


விளைவுகள்‌ மிகப்‌ பயங்கரமாக இருந்தன. 


4. கண்ணுக்குத்‌ தெரியாதவரகள்‌ 


ஹிஸ்புல்லாவுக்கு அவர்களுடைய அதிரடிகள்தான்‌ பலம்‌. ஹமாஸும்‌ 
அதிரடி கோஷ்டிதான்‌ என்றாலும்‌ செய்வது யார்‌, சூத்திரதாரி யார்‌ என்று 
தெரியாமல்‌ இருக்கும்‌ அரூபம்தான்‌ அவர்களுடைய நிஜமான பலம்‌. 


இன்றைக்கு பாலஸ்தீன்‌ அத்தாரிடியின்‌ ஆளும்‌ கட்சியாக ஹமாஸ்‌ 
இருக்கிறது. பிரதமராக இருக்கிற இஸ்மாயில்‌ ஹனியா 
பத்திரிகையாளர்களைச்‌ சந்திக்கிறார்‌, அறிக்கை விடுக்கிறார்‌, 
தொலைக்காட்சிகளில்‌ முகம்‌ காட்டுகிறார்‌. இதே ஹனியா ஹமாஸின்‌ 
ஆயுதப்பிரிவின்‌ தலைமை அதிகாரியாக இருந்தபோது அவரது ஒரு 
பாஸ்போர்ட்‌ சைஸ்‌ புகைப்படத்துக்காக இஸ்ரேலிய உளவுத்துறை நாயாய்‌ 
பேயாய்‌ அலைந்கிருக்கிறது. 


ஹமாஸின்‌ இன்றைய அரசியல்‌ தலைவராகவும்‌, இயக்கத்தின்‌ மிக மூத்த 
உறுப்பினர்களுள்‌ ஒருவராகவும்‌ இருக்கிற காலீத்‌ மஷாலை 1997ம்‌ ஆண்டு 
கொலை செய்வதற்காக இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட்‌ MOSSAD 
ஒரு திட்டம்‌ தீட்டியது. அப்போது ஜோர்டனில்‌ இருந்தார்‌ மஷால்‌. கனடா 
பாஸ்போர்ட்டுடன்‌ திருட்டுத்தனமாக ஜோர்டனுக்குள்‌ நுழைந்த ஆறு 
இஸ்ரேலிய உளவாளிகளுக்கும்‌ மஷால்‌ யார்‌ என்று 
கண்டுபிடிப்பதற்குள்ளாகவே ரிடையர்‌ ஆகும்‌ வயது வந்துவிட்டது. அப்புறம்‌ 
இன்னொரு பத்து பேர்‌ கோஷ்டியை அனுப்பி ஒரு விஷ திரவத்தை சிரிஞ்ச்‌ 
மூலம்‌ அவருக்குச்‌ செலுத்த முயற்சி மேற்கொண்டு 
தோல்வியடைந்ததெல்லாம்‌ பின்னால்‌ வரப்போகிறது. 

இந்தச்‌ சம்பவங்களெல்லாம்‌ நமக்குச்‌ சொல்லும்‌ விஷயம்‌ என்ன? 

சிம்பிள்‌. ஹமாஸில்‌ யார்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌, யாருக்கு என்ன 
பொறுப்பு, யார்‌ எங்கே இருக்கிறார்கள்‌, என்னென்ன பிரிவுகள்‌ 
என்பதெல்லாம்‌ யாருக்கும்‌ தெரியாதவை. ஒசாமா பின்லேடனைப்‌ போல 
ஒரு சூப்பர்‌ ஸ்டார்‌ தீவிரர்‌ யாரும்‌ அங்கே இல்லை. மாறாக இயக்கத்தில்‌ 
இருந்த அத்தனை பேருமே செயலில்‌ மிகத்‌ தீவிரர்களாக இருந்தார்கள்‌. 

பாலஸ்தீனின்‌ ஆளும்‌ கட்சியாக இன்றைய ஹமாஸ்‌ அறியப்பட்டாலும்‌ 
இன்னும்‌ ஹமாஸின்‌ பழைய முகமும்‌ அகமும்‌ அப்படியேதான்‌ இருக்கிறது. 


வேண்டியது பாலஸ்தீனின்‌ சுதந்தரம்‌. ஜனநாயகம்‌ உதவினாலும்‌ சரி, ஆயுதம்‌ 
உதவினாலும்‌ சரி. இரண்டுக்குமே சம்மதம்தான்‌. 


முதல்‌ இண்டிஃபாதா காலம்‌ தொடங்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ்‌ 
மேற்கொண்ட நடவடிக்கைகள்‌, அவற்றின்‌ விளைவுகள்‌ என்று 
ஒவ்வொன்றாக எடுத்து ஆராயத்‌ தொடங்கினால்‌ அவர்களது நோக்கத்தில்‌ 
இருந்த தெளிவும்‌ தீர்மானமும்‌ துல்லியமாகப்‌ புரியும்‌. ஆராயத்தான்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌, அதற்கு முன்னால்‌ ஹமாஸின்‌ உள்‌ கட்டமைப்பு, 
தலைவர்கள்‌ குறித்தெல்லாம்‌ பார்த்து விடலாம்‌. இல்லாவிட்டால்‌, 
ஹிஸ்புல்லாவில்‌ நடந்ததுபோல, அவர்களெல்லாம்‌ கிளைமேக்ஸில்‌ வரும்‌ 
போலீஸ்காரர்களாகிஷிடுவார்கள்‌/ 


Hamas 
dus\w\l ds glial 2 


ஹமாஸ்‌ தொடங்கப்பட்ட காலத்தில்‌ அதில்‌ ஐந்து பிரிவுகள்‌ இருந்தன. 

அரசியல்‌ பிரிவு முதலாவது. இஸ்ரேல்‌ - பாலஸ்தீன்‌ மற்றும்‌ சர்வதேச 
அரசியல்‌ நிலவரங்களை கவனிப்பது, ஆராய்வது, முடிவுகள்‌ எடுப்பது, 
அறிக்கைகள்‌ வழங்குவது என்று முக்கியமான காரியங்கள்‌ நிகழும்‌ பிரிவு. 
ஹமாஸின்‌ அத்தனை தலைவர்களும்‌ இந்தப்‌ பிரிவில்‌ உறுப்பினர்களாக 
இருந்தார்கள்‌. 

இரண்டாவது, ராணுவப்‌ பிரிவு. ஆzzedeen-al-Qassam Brigades என்று 
நீளமாகவும்‌ அல்‌ காஸம்‌ படை என்று சுருக்கமாகவும்‌ சொல்லப்படுவது. 


அரேபியர்கள்‌, குறிப்பாகப்‌ பாலஸ்தீனியர்கள்‌, இன்னும்‌ குறிப்பாக 
முஸ்லிம்கள்‌ அனைவரிடத்திலும்‌ ஜிஹாதைப்‌ பரப்புவது, யூதர்களின்‌ 
(கவனிக்கவும்‌ - இஸ்ரேலிடமிருந்தல்ல.) ஆக்கிரமிப்பிலிருந்து பாலஸ்தீனை 
விடுவிப்பது, யூதர்கள்‌ அபகரித்த பாலஸ்தீனியர்களின்‌ நிலங்களை மீட்பது. 
இதுதான்‌ இந்தப்‌ பிரிவின்‌ நோக்கமாகச்‌ சொல்லப்பட்டது. 


1991ல்‌ ஜக்கரியா வாலித்‌ அகேல்‌ (Zaccaria Walid Akel) என்ற ஹமாஸ்‌ 
உறுப்பினரால்‌ காஸா பகுதியில்‌ தொடங்கப்பட்ட ஒரு சிறு 
படைப்பிரிவுதான்‌, ஹமாஸின்‌ முதலாவது அதிகாரபூர்வமான ராணுவப்‌ 
பிரிவு. இதுதான்‌ பிறகு விரிவுபடுத்தப்பட்டு ஹமாஸின்‌ ராணுவமாக ஆனது. 
ஹமாஸின்‌ ராணுவ ஜெனரல்‌ என்று 
அதிகாரபூர்வமாகச்‌ சொல்லப்படாவிட்டாலும்‌, 
அவர்களுடைய ராணுவத்தை வடிவமைத்தவர்‌ 
பெயர்‌ யாஹியா அயாஷ்‌ (184/௪ Ayyash). 
எலக்டிரிக்கல்‌ இஞ்சினியரிங்‌ படித்துவிட்டு, 
ப்ரெஷ்ஷாகத்‌ தமது இருபத்தி ஒன்றாம்‌ வயதில்‌ 
ஹமாஸில்‌ வந்து சேர்ந்தவர்‌ யாஹியா. 


யாஹியா ஒரு வெடிகுண்டு விற்பன்னர்‌. . (தி. 
மூலப்பொருள்களைக்‌ கறுப்பு மார்க்கெட்டில்‌ சா 
வாங்குவது, குண்டு தயாரிப்பது, வெடிப்பது மூன்றிலுமே எக்ஸ்பர்ட்‌. 
குறிப்பாக கார்‌ குண்டு கலாசாரத்தை ஹமாஸுக்கு அறிமுகப்படுத்தி, அதில்‌ 
ஓர்‌ உலக சாதனை(!) படைக்கவைத்த “பெருமை” அவரையே சாரும்‌. 


இந்த யாஹியாதான்‌ ஹமாஸின்‌ ராணுவம்‌ தொடங்கப்பட்டபோது 
முதல்‌ முதலில்‌ வீரர்களுக்குப்‌ போர்ப்பயிற்சி அளித்தவர்‌. ஹமாஸின்‌ ஏனைய 
தலைவர்களின்‌ பின்னணி பெரும்பாலும்‌ தெரியாதது போலவே 
யாஹியாவைப்‌ பற்றியும்‌ அதிக விவரங்கள்‌ வெளியே தெரியாது. 
அதனால்தான்‌ அவர்‌ யாரிடம்‌, எங்கே இதையெல்லாம்‌ கற்றுக்கொண்டார்‌ 
என்கிற விவரங்கள்‌ கிடைப்பதில்லை. 1996ம்‌ ஆண்டு இஸ்ரேலிய 
ராணுவத்தின்‌ தாக்குதலுக்கு பலியான யாஹியாதான்‌ இன்றைக்கு வரை 
ஹமாஸ்‌ போராளிகளுக்கு ஆயுத குரு. “இஞ்சினியரின்‌ மாணவர்கள்‌”: 
என்றுதான்‌ அவர்கள்‌ சொல்லிக்‌ கொள்வார்கள்‌. 

மூன்றாவது பிரிவு, தாவா (0௭௩௨௭) எனப்படுகிறது. இந்தச்‌ சொல்லுக்கு 
நேரடித்‌ தமிழர்த்தம்‌ சொல்வதென்றால்‌, சொற்பொழிவாற்றுதல்‌ எனலாம்‌. 
ஹமாஸின்‌ பிரசாரப்‌ பிரிவு இது. 


ஹமாஸின்‌ செய்திகளைப்‌ பொதுமக்களிடம்‌ கொண்டு சேர்ப்பது, 
இயக்கத்துக்கு ஆள்‌ சேர்ப்பது, நன்கொடை வசூலிப்பது, வசூலித்த நிதியைத்‌ 
தேவைக்கேற்பப்‌ பிரித்தளிப்பது ஆகியவை இப்பிரிவின்‌ பணிகள்‌. தாவாவின்‌ 
உறுப்பினர்கள்‌ மக்கள்‌ பணிக்கு, கல்விப்‌ பணிக்கு, மருத்துவப்‌ பணிக்கு என்று 
சிறு சிறு பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்படுவார்கள்‌. இந்த உட்பிரிவுகளுக்குள்‌ 
அவ்வப்போது டிரான்ஸ்பரெல்லாம்‌ நடக்கும்‌. 


ஆயிரம்‌ விதமாகச்‌ சொன்னாலும்‌ இந்த தாவா பிரிவின்‌ அடிப்படை 
நோக்கம்‌, பாலஸ்தீன்‌ மக்களுக்குத்‌ தேவையான உதவி ஒத்தாசைகளைச்‌ 
செய்வதுதான்‌. குறிப்பாகப்‌ பண உதவிகள்‌. வசதி இல்லாதவர்களுக்கு தானம்‌ 
வழங்குவது இஸ்லாத்தின்‌ அடிப்படை விதிகளுள்‌ ஒன்று. “ஜகாத்‌' (ஏழை 
வரி) என்று பெயர்‌ இதற்கு. எனவே, ஹமாஸ்‌ இதனை கவனத்துடன்‌ 
பின்பற்றி வருகிறது. 


பிற்பாடு தாக்குதல்‌, பதில்‌ தாக்குதல்‌, பதிலுக்கு பதில்‌, பதிலுக்கு பதிலுக்கு 
பதில்‌ என்று அடிதடிகள்‌ அதிகரித்துவிட, இம்மாதிரியான தான தர்மங்களுக்கு 
அவகாசமோ, நிதியோ பற்றாமல்‌ போய்விட்டது. அத்தனைக்கும்‌ ஆயுதங்கள்‌. 
அத்தனைக்கும்‌ ஆயத்தங்கள்‌. 

ஆச்சா? அடுத்து நான்காவது பிரிவு. 4௭௩ என்கிற பெயரில்‌ இயங்குகிற 
பாதுகாப்புப்‌ பிரிவு. பாதுகாப்புப்‌ பிரிவின்‌ முக்கியப்‌ பணி உளவு. இஸ்ரேல்‌, 
ஜோர்டன்‌, சிரியா, லெபனான்‌, எகிப்து என்று சுற்றுவட்டார நண்பர்களும்‌ 
பகைவர்களும்‌ யார்‌ என்ன செய்கிறார்கள்‌, என்ன செய்ய 
உத்தேசித்திருக்கிறார்கள்‌, எங்கே யார்‌ என்ன சதித்திட்டத்தில்‌ 
ஈடுபடுகிறார்கள்‌, எந்தத்‌ தலைக்கு யாரால்‌ குறி வைக்கப்படுகிறது என்பது 
போன்ற தகவல்‌ திரட்டும்‌ பணிகள்‌ பிரதானம்‌. 

ஹமாஸின்‌ முக்கியமான தாக்குதல்‌ இலக்குகளை நிர்ணயிப்பது, 
ஆயுதங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்குக்‌ கொண்டு 
சேர்ப்பதற்கான வழிமுறைகளை வகுத்தளிப்பது ஆகியவை உப பணிகள்‌. 
ரொம்ப முக்கியம்‌, இஸ்ரேலிய ராணுவத்‌ தரப்பின்‌ பலத்தைக்‌ குறைக்கும்‌ 
நடவடிக்கைகள்‌. திடீர்த்‌ தாக்குதல்கள்‌, ஆயுத வேட்டை, அதிரடிக்‌ 
கொலைகள்‌ என்று அவ்வப்போது செய்து கொண்டே இருப்பது 
அவசியமானது. 


ஹமாஸின்‌ தலைவர்கள்‌ யாராவது வெளியூர்‌, வெளிநாடு 


போகும்போது, அவர்களது பத்திரமான பயணத்துக்கு உரிய எல்லா 
ஏற்பாடுகளையும்‌ செய்வதும்‌ இந்தப்‌ பாதுகாப்புப்‌ பிரிவுதான்‌. 


ஐந்தாவது, பதிப்புப்‌ பிரிவு. இதை விவரிக்க வேண்டாமல்லவா? 
அறிக்கைகள்‌, சிறு பிரசுரங்கள்‌, புத்தகங்கள்‌ வெளியிடுவது இதன்‌ பணி. 
பிரசாரக்‌ கருவிப்‌ பிரிவு என்று சொல்லலாம்‌. 


முக்கியமான விஷயம்‌ ஒன்றுண்டு. இப்படி ஐந்து பிரிவுகளாக ஹமாஸ்‌ 
இயங்குகிறது என்று கண்டுபிடிக்க முடிந்தவர்களால்‌ வெகு காலம்‌ வரைக்கும்‌ 
யார்‌ யாரெல்லாம்‌ ஹமாஸின்‌ தலைவர்கள்‌, துணைத்தலைவர்கள்‌, 
தளபதிகள்‌, மூளைகள்‌, விற்பன்னர்கள்‌ என்று கண்டுபிடிக்க முடியவே 
இல்லை. முன்பே சொன்னபடி, ஹமாஸின்‌ ரகசியக்‌ காப்பு அப்படிப்பட்டது. 


ஷேக்‌ அகமது யாசின்‌ என்கிற ஒரு பெயர்‌ தெரியும்‌. அவரது நிழல்‌ 
மாதிரி எப்போதும்‌ இன்னொரு தாடிக்காரர்‌ சுற்றிக்கொண்டிருக்கிறாரே, 
அவர்‌ யார்‌? ம்ஹும்‌. தெரியாது. இந்த இரண்டு பேர்தான்‌ ஹமாஸின்‌ 
தலைவர்களா? 


இஸ்ரேலிய உளவு அமைப்பு சிண்டைப்‌ பிய்த்துக்கொண்டு ஆராய்ந்தது. 
ஒரு லெட்டர்‌ ஹெட்‌ கிடையாது. பெயருடன்‌ கூடிய அறிக்கை ஏதும்‌ 
கிடையாது. மக்கள்‌ மத்தியில்‌ ஒரு புகைப்படமோ, பேனரோ, கட்‌ அவுட்டோ 
கிடையாது. பொதுக்கூட்டங்கள்‌ அபூர்வமாகத்தான்‌ நடக்கும்‌. பிரசார 
பீரங்கிகள்‌ வந்து பேசுவார்களே தவிர, பெருந்தலைவர்கள்‌ யாரும்‌ 
கூட்டங்களுக்கு வரமாட்டார்கள்‌. எப்படித்தான்‌ பிறகு தெரிந்துகொள்வது? 


காஸாவில்‌ ஹமாஸ்‌ வளரத்தொடங்கிய காலத்தில்‌ அவர்களுக்கு உதவி 
செய்வதன்‌ மூலம்‌ பி.எல்‌.ஓவின்‌ செல்வாக்கைக்‌ குறைக்கலாம்‌ என்று திட்டம்‌ 
தீட்டிய இஸ்ரேல்‌ அரசு, பணம்‌ அனுப்பியது கூட காஸாவின்‌ கவர்னராக 
இருந்தவருக்குத்‌ தான்‌. ஹமாஸுக்கு அந்தப்‌ பணம்‌ போய்ச்‌ சேருகிறதா, யார்‌ 
வவுச்சரில்‌ கையெழுத்துப்‌ போட்டு வாங்குகிறார்கள்‌ என்று எதுவும்‌ 
தெரியாது. 

ஆகவே, ஹமாஸ்‌ கூட்டங்களுக்கு, பேரணிகளுக்கு, காஸாவில்‌ 
நடைபெறும்‌ பிற மதக்‌ கூட்டங்களுக்கு, சிற்றுரை, பேருரைகளுக்கு எல்லாம்‌ 
இஸ்ரேலிய உளவாளிகள்‌ போய்த்‌ தவம்‌ கிடக்க ஆரம்பித்தார்கள்‌. அங்கே 
உச்சரிக்கப்படும்‌ ஒவ்வொரு பெயரையும்‌ தேவ வரிகளாக பய பக்தியுடன்‌ 


டைரியில்‌ எழுதிக்கொண்டார்கள்‌. யாராவது யாருக்காவது சொந்தக்காரர்‌, 


தூரத்து உறவு, ஒண்ணு விட்ட மாமன்‌, மச்சான்‌, சகலபாடி என்று 
தெரியவந்தால்‌ கொத்திக்கொண்டு போய்‌ விசாரித்தார்கள்‌. என்னென்னமோ 
தகிடு தத்தங்கள்‌, தில்லாலங்கடிகள்‌ செய்து பார்த்தார்கள்‌. 


ம்ஹும்‌. நயா பைசா பிரயோஜனமில்லை. தொண்ணூறுகளின்‌ மத்திய 
வருடங்கள்‌ வரை ஹமாஸின்‌ தலைவர்கள்‌ என்று நாலைந்து பேரைத்தவிர 
இஸ்ரேலால்‌ யாரையுமே அடையாளம்‌ காண முடியவில்லை. 
இரண்டாயிரமாவது ஆண்டு பிறக்கும்வரை யாரையும்‌ நெருங்கக்கூட 
முடியவில்லை. யாசினைக்‌ கொன்றார்கள்‌. அடுத்தத்‌ தலைவர்‌ என்று 
அறிமுகப்படுத்தப்பட்ட ரண்டிஸியைக்‌ கொன்றார்கள்‌. அத்தோடு சரி. 


அதுவும்‌ கூட யாசினுக்குப்‌ பிறகு ரண்டிஸி என்று ஹமாஸே 
அறிவித்ததால்தான்‌ சாத்தியமானது. அதற்குமுன்‌ ஹமாஸில்‌ தலைவர்கள்‌, 
மற்றவர்கள்‌ பற்றி வெளியே பேசக்கூட மாட்டார்கள்‌! அந்த முறை 
எப்படியோ பிசகிவிட்டது. அதற்கு விலை, அந்தத்‌ தலைவரின்‌ பலி. 


அப்படி அடைகாக்கப்பட்டவர்களைப்‌ பற்றி முதலில்‌ 
தெரிந்துகொள்ளலாம்‌. அதற்கு அப்புறம்‌, ஹமாஸின்‌ திருவிளையாடல்கள்‌. 


5. முகங்களும்‌ முகவரிகளும்‌ 


ஒரு நபரைக்‌ கண்டுபிடித்து இவர்‌ ஹமாஸில்‌ ஒரு முக்கியஸ்தர்‌ என்று 
விரல்‌ நீட்டிச்‌ சொல்லுவதற்குள்‌ தாவு தீர்ந்துவிடும்‌. இது குறித்து முன்பே 
பல சமயம்‌ பேசியிருக்கிறோம்‌ என்றாலும்‌ எப்படி ஓர்‌ அமைப்பால்‌ அத்தனை 
ரகசியம்‌ காக்கமுடிகிறது என்பது எத்தனை முறை பேசினாலும்‌ வியப்பூட்டும்‌ 
அம்சமே. 


குறைந்தது சில ஆயிரம்‌ உறுப்பினர்களும்‌ இருபது மிக 
முக்கியஸ்தர்களுமாவது அவசியம்‌ இருக்க வேண்டும்‌. ஹமாஸின்‌ தொடக்க 
காலத்தில்‌ பெயரளவில்‌ வெளியே தெரிந்தவர்கள்‌ நான்கைந்து பேர்‌ மட்டும்‌. 
புகைப்பட அளவில்‌ தெரிந்தவர்கள்‌ இரண்டு பேர்‌. தகவல்‌ அளவில்‌ 
தெரிந்தவர்‌ யாசின்‌ ஒருவர்‌ மட்டும்‌. 

ஷேக்‌ அகமது யாசின்‌ குறித்து ஏற்கெனவே பார்த்துவிட்டோம்‌. எனவே 
மற்ற சில முக்கியஸ்தர்கள்‌ குறித்து இப்போது. 

முதலில்‌ அப்துல்‌ அஜிஸ்‌ அல்‌ ரண்டிஸி. டாக்டர்‌ ரண்டிஸி, நிஜமாகவே 
ஸ்டெதஸ்கோப்‌ வைத்திருந்த ஒரு டாக்டர்‌. 6 
குழந்தைகள்‌ மருத்துவத்தில்‌ பட்ட மேற்படிப்பு 
முடித்தவர்‌. 

எப்போது பிறந்தார்‌ என்கிற விவரம்‌ 
யாருக்கும்‌ தெரியாது. ஜாஃபா அருகே யுப்னா 
என்கிற இடத்தில்‌ பிறந்தவர்‌ என்பது மட்டும்‌ 
தெரியும்‌. 1948ம்‌ ஆண்டு நடைபெற்ற முதல்‌ 
அரபு - இஸ்ரேலிய யுத்த சமயத்தில்‌ 
ரண்டிஸியின்‌ குடும்பம்‌ காஸாவுக்கு இடம்‌ ௩ 
பெயர்ந்தது. எகிப்தில்‌ மருத்துவம்‌ படித்து, ௩... 
சிரியாவில்‌ மதக்கல்வி பெற்று 1976ம்‌ ஆண்டு 
அவர்‌ காஸாவுக்குத்‌ திரும்பியபோது டாக்டர்‌ ௩3% 
தொழிலையும்‌ பார்க்காமல்‌, மத போதகராகவும்‌ ஆகாமல்‌ புரட்சிக்காரர்‌ 
ஆகிப்போனார்‌. 


எண்பதுகளின்‌ தொடக்கத்திலிருந்தே புரட்சிகர எண்ணத்துடன்‌ 
ஏதாவது செய்யவேண்டும்‌ என்று துடித்துக்கொண்டிருந்த ரண்டிஸிக்கு ஷேக்‌ 


அகமது யாசினின்‌ தொடர்பும்‌ நட்பும்‌ கிடைத்தபோது, இஸ்ரேலுக்கு எதிராகத்‌ 
தொடர விரும்பிய யுத்தத்துக்கு ஒரு வடிவம்‌ கிடைத்தது அவருக்கு. 

யாசின்‌ ஒரு சக்தி. இதில்‌ சந்தேகமே இல்லை. அன்றைய தேகியில்‌ 
காஸா பகுதியில்‌ அவர்‌ ஒரு வார்த்தை சொன்னால்‌ ஏன்‌ என்று கேட்காமல்‌ 
உடனடியாகச்‌ செய்து முடிக்க அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள்‌ 
இருந்தார்கள்‌. இதெல்லாம்‌ ஹமாஸ்‌ என்கிற பெயருடன்‌ ஓர்‌ இயக்கமாகச்‌ 
செயல்பட ஆரம்பிப்பதற்கு வெகு முன்னாலிருந்தே. 


யாசின்‌, ரண்டிஸி, அப்துல்‌ பத்தா துகான்‌, முஹம்மது ஷமா, டாக்டர்‌ 


இப்ராஹிம்‌ அல்‌ யாசூர்‌, ஈஸா அல்‌ நஜ்ஜர்‌, சலா ஷெஹாதே என்று 
அப்போது சேர்ந்த ஜமாதான்‌ இஸ்லாமிக்‌ காங்கிரஸாக மலர்ந்து பின்னால்‌ 
ஹமாஸாகப்‌ பரிணாமம்‌ பெற்றது. 


மதச்சார்பற்ற யாசிர்‌ அரஃபாத்‌ தொடங்கிவைத்த இண்டிஃபாதா 
என்கிற மக்கள்‌ போராட்டத்தில்‌ “அல்லாஹு அக்பரை இணைத்து 
காஸாவில்‌ மட்டும்‌ அதை ஒரு மதப்போராட்டமாக அடையாளம்‌ காட்டியவர்‌ 
ரண்டிஸி. ஹமாஸின்‌ அரசியல்‌ குரு. 


பாலஸ்தீன்‌ விடுதலைக்காக ஹமாஸ்‌ மேற்கொண்ட பல 
போராட்டங்களில்‌ ரண்டிஸி ஏகப்பட்ட முறை கைதாகியிருக்கிறார்‌. கணக்கு 
வழக்கே கிடையாது. தன்‌ வாழ்நாளில்‌ பெரும்பகுதியை அவர்‌ பகுதி 
பகுதியாகச்‌ சிறையிலேயே கழித்தவர்‌. என்ன விசேஷம்‌ என்றால்‌, ரண்டிஸி 
வெளியில்‌ இருப்பதைக்‌ காட்டிலும்‌ சிறையில்‌ இருக்கும்போதுதான்‌ இயக்க 
வேலைகள்‌ மிகுந்த சுறுசுறுப்புடன்‌ நடக்கும்‌. எங்கிருந்து, யார்‌ மூலம்‌ எப்படி 
அவர்‌ டைரக்ட்‌ செய்கிறார்‌ என்றே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால்‌ ஒரு 
நாள்‌ தவறாமல்‌, அவர்‌ இருக்கும்‌ சிறையிலிருந்து ஹமாஸ்‌ வீரர்களுக்குக்‌ 
கட்டளைகள்‌ காற்று வழியே வந்துகொண்டே இருக்கும்‌. 


இந்தத்‌ தொல்லை தாங்க முடியாமல்‌ 1992 டிசம்பரில்‌ இஸ்ரேல்‌ அரசு 
ரண்டிஸியை லெபனானுக்கு நாடு கடத்தியது. அவரோடு கூட 416 
பாலஸ்தீன்‌ போராளிகளும்‌ தேசப்பிரஷ்டம்‌ செய்யப்பட்டார்கள்‌. 
அதனாலென்ன? நாடு கடத்தப்பட்டவர்களின்‌ நாயகனாக ஆகிப்போனார்‌ 
ரண்டிஸி. பாலஸ்தீனில்‌ இருந்தால்‌ என்ன? லெபனானில்‌ இருந்தால்‌ என்ன? 
அவரது பணிகள்‌ ஒருபோதும்‌ முடங்கியதில்லை. 


ரண்டிஸி ஆயுதம்‌ ஏந்திப்‌ போரிடும்‌ போராளி அல்ல. அரசியல்‌ ரீதியில்‌ 
ஹமாஸின்‌ கொள்கைகளை, கோட்பாடுகளை வகுத்தளித்த ஓர்‌ அறிவுஜீவி. 


அவருக்குத்‌ துப்பாக்கி ஏந்தத்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ அவர்‌ பேனாவைத்தான்‌ 
அதிகம்‌ நம்பினார்‌. இஸ்ரேலுக்குப்‌ பேனா மொழி புரியாது, துப்பாக்கி 
மொழிதான்‌ புரியும்‌. இருந்தாலும்‌ என்ன செய்ய? பேனா பிடிக்கவும்‌ இங்கே 
ஓர்‌ ஆள்‌ வேண்டியிருக்கிறதே என்று ஒரு சமயம்‌ அவர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
ரண்டிஸியிடமிருந்து ஓர்‌ அறிக்கை வருகிறதென்றால்‌ அது ஆயிரம்‌ அணு 
குண்டுகளுக்குச்‌ சமம்‌. 

ரண்டிஸிக்கு எப்படி இஸ்ரேலிய அரசாங்கத்தைப்‌ பிடிக்காதோ, அதே 
மாதிரி யாசிர்‌ அரஃபாத்தையும்‌ அவரது பி.எல்‌.ஓவையும்‌ பாலஸ்தீன்‌ 
அத்தாரிடி என்கிற பெயரில்‌ அவர்கள்‌ ஆளத்தொடங்கியதும்‌ அறவே 
பிடிக்காது. இஸ்ரேலிடமிருந்து பிச்சையாகப்‌ பெற்ற நிலத்தை ஆள்வதா 
என்று கேட்டவர்‌ அவர்‌. பாலஸ்தீன்‌ அத்தாரிடி பிறந்தபிறகு ரண்டிஸி 
இஸ்ரேலுக்குக்‌ கொடுத்த குடைச்சல்களைக்‌ காட்டிலும்‌ அரஃபாத்துக்குக்‌ 
கொடுத்தவை அதிகம்‌. அதனால்‌ தொண்ணூறுகளில்‌ பல சமயம்‌ அரஃபாத்‌ 
அரசாங்கமே அவரைக்‌ கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறது! 

1993ல்‌ அவர்‌ லெபனானிலிருந்து பாலஸ்தீனுக்குத்‌ திரும்பினார்‌. அன்று 
தொடங்கி வருடம்‌ ஒருமுறையாவது அவர்‌ கைதாகாமல்‌ இருந்ததில்லை. 
நமது சிறை நண்பர்‌ என்றுதான்‌ யாசிர்‌ அவரை அழைப்பார்‌. 


2004 ஏப்ரலில்‌ யாசினை இஸ்ரேலிய ஏவுகணைகள்‌ கொன்றபோது 


ஹமாஸின்‌ அடுத்த தலைவராக அறிவிக்கப்பட்டவர்‌ ரண்டிஸி. ஆனால்‌ 


நான்கே வாரங்களில்‌ அவரையும்‌ இஸ்ரேல்‌ கொன்றுவிட்டது. உண்மையில்‌ 
ரண்டிஸியின்‌ மரணம்‌ ஹமாஸுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதன்பிறகுதான்‌ 
தங்களது ரகசியக்காப்பு விஷயத்தில்‌ இன்னும்‌ தீவிரத்தைக்‌ கடைப்பிடிக்க 
ஆரம்பித்தார்கள்‌. 

ரண்டிஸிக்குப்‌ பிறகு ஹமாஸின்‌ அரசியல்‌ தலைவராக அடையாளம்‌ 
காணப்பட்டவர்‌ காலித்‌ மஷால்‌. 
மேற்குக்‌ கரை ரமல்லா அருகே 
சில்வாட்‌ என்கிற ஊரில்‌ 1950ம்‌ 
ஆண்டு பிறந்தவர்‌ மஷால்‌. அந்த 
சமயம்‌ ரமல்லாவெல்லாம்‌ 
ஜோர்டனின்‌ ஆளுகைக்கு 
உட்பட்டிருந்த பிரதேசம்‌. 1948 
யுத்தத்துக்குப்‌ பிறகு பாலஸ்தீனை 
ஜோர்டன்‌ கொஞ்சம்‌, எகிப்து $% 


கொஞ்சம்‌, இஸ்ரேல்‌ கொஞ்சம்‌ என்று பிரித்துச்‌ சாப்பிட்ட கதையெல்லாம்‌ 
போன வருஷமே பார்த்திருக்கிறோம்‌, நினைவிருக்கிறதல்லவா? 

அந்தக்‌ காலகட்டத்தில்‌ மஷாலின்‌ குடும்பம்‌ பாலஸ்தீனிலிருந்து 
குவைத்துக்கு இடம்‌ பெயர்ந்தது. 1991 வளைகுடா யுத்தம்‌ வரைக்கும்‌ 
குவைத்தில்தான்‌ அவர்‌ வசித்தார்‌. குவைத்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ இயற்பியல்‌ 
படித்துத்‌ தேறினார்‌. படிக்கிற காலத்திலேயே பாலஸ்தீன்‌ அரசியலில்‌ ஆர்வம்‌ 
செலுத்தியவர்‌ மஷால்‌. 


அப்போது குவைத்‌ பல்கலையில்‌ டி.எல்‌.ஓ. ஆதரவு கோஷ்டி அதிகம்‌. 
மஷாலுக்கு அரஃபாத்தின்‌ டாமினேட்டிங்‌ குணாதிசயம்‌ பிடிக்காது. என்ன 


பெரிதாகச்‌ சாதித்துவிட்டார்‌? எத்தனையோ பாலஸ்தீன்‌ போராளிகள்‌ 
அடையாளமின்றி உயிர்‌ வாழ்ந்து, போராடி, செத்துப்போய்க்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. இவர்‌ சும்மா மேடை தோறும்‌ கத்திவிட்டுத்‌ தலைவர்‌ 
என்று பெயர்‌ வாங்கிக்‌ கொண்டுவிட்டார்‌ என்று பேசுகிற ரகம்‌. 


அங்கே அரஃபாத்தின்‌ ஃபத்தா இயக்கத்துக்கு நல்ல செல்வாக்கு 
இருந்தது. மஷால்‌ தனது கல்லூரி நாள்களில்‌ ஃபத்தாவுக்குப்‌ போட்டியாக 
“பாலஸ்தீன்‌ மாணவர்கள்‌ பொதுப்பேரவை்‌' என்றொரு அமைப்பைத்‌ 
தொடங்கி நடத்தினார்‌. 

குவைத்தின்‌ மீது இராக்கின்‌ அதிபர்‌ சதாம்‌ போர்‌ தொடுத்தபோது 
மஷால்‌ குவைத்திலிருந்து கிளம்பி ஜோர்டனுக்குப்‌ போனார்‌. அங்கே 
அவருக்கு ஹமாஸ்‌ தொடர்பு ஏற்பட்டது. இயக்கத்தில்‌ இணைந்து 
படிப்படியாக முன்னேறி, தலைமை வரிசைக்கு வந்த மிக நீண்ட பத்து வருட 
காலத்தில்‌ திருமணமும்‌ ஏழு குழந்தைகளும்‌ அவரது தனி வாழ்க்கைச்‌ 
சம்பவங்கள்‌. 

ஆனால்‌ மஷாலின்‌ பொது வாழ்க்கை கரடுமுரடானது. 
அதிபயங்கரமானது. எத்தனையோ முறை எத்தனையோ பேர்‌ எத்தனையோ 
விதங்களில்‌ அவரைக்‌ தீர்த்துக்கட்ட முயற்சி செய்து தோற்றிருக்கிறார்கள்‌. 
அல்‌ ஃபத்தா அமைப்பினர்‌, வேறு சில பி.எல்‌.ஓ இயக்கத்தினர்‌, அமெரிக்க 
உளவு அமைப்பான சி.ஐ.ஏ., இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட்‌ 
என்று அந்தப்‌ பட்டியலில்‌ இடம்‌ பெற்றவர்களை வரிசைப்‌ படுத்தினால்‌ ஒரு 
முழு ஃபாரத்துக்கு வரக்கூடும்‌. 


இத்தனைக்கும்‌ அவர்‌ ஆயுதத்‌ தலைவர்‌ அல்ல. அரசியல்‌ தலைவர்தான்‌. 
ஆனால்‌ வெளி உலகத்துக்கு மஷால்‌ என்கிற பெயர்‌ மட்டுமே தெரிந்து, அவர்‌ 


யார்‌, ஹமாஸில்‌ என்ன பொறுப்பில்‌ இருக்கிறார்‌ என்கிற விவரம்‌ தெரியாத 
நிலையில்‌, அத்தனை எதிரி உளவு நிறுவனங்களும்‌ தங்கள்‌ 
கொலைப்பட்டியலில்‌ அவரது பெயரையே பெரும்பாலும்‌ முதலிடத்தில்‌ 
வைத்திருந்தன. ஹமாஸின்‌ ஒவ்வொரு தற்கொலைத்‌ தாக்குதல்‌ 
நடவடிக்கையின்போதும்‌ மஷாலைக்‌ குறிவைத்துத்‌ தேடுவார்கள்‌. யாராவது 
மன்னார்சாமியைப்‌ பிடித்துக்கொண்டு போவார்கள்‌. இதுதான்‌ வழக்கம்‌. ஒரு 
முறை இருமுறை அல்ல. வருஷக்‌ கணக்கில்‌ தண்ணி காட்டியிருக்கிறார்‌ 
மஷால்‌. 


1997 செப்டம்பரில்‌ மஷாலைக்‌ கொல்ல மிகப்பெரிய திட்டம்‌ ஒன்றைத்‌ 
தீட்டியது இஸ்ரேலிய அரசு. அப்போது இஸ்ரேலின்‌ பிரதமராக இருந்தவர்‌ 
பெஞ்சமின்‌ நெதான்யாஹு. என்ன ஆனாலும்‌ சரி, எத்தனை 
செலவானாலும்‌ பரவாயில்லை. மஷால்‌ உலகின்‌ எந்த மூலையில்‌ 
இருந்தாலும்‌ போய்த்‌ தீர்த்துவிட்டுத்தான்‌ மறுகாரியம்‌ என்று மொசாடுக்கு 
உத்தரவிடப்பட்டது. 

அவர்கள்‌ அதிகம்‌ அலைய வேண்டிய அவசியமே இல்லை. மஷால்‌ 
அப்போது ஜோர்டனில்தான்‌ இருந்தார்‌. மனைவி, குழந்தைகளுடன்‌. 
சமர்த்தாக. செளக்கியமாக. ஹமாஸின்‌ ஜோர்டானியத்‌ தொடர்புகளை 
கவனித்துக்கொள்வதும்‌, பயிற்சி எடுக்க வரும்‌ ஹமாஸ்‌ வீரர்களுக்கு 
வேண்டிய செளகரியங்கள்‌ செய்து கொடுத்து, அவர்களுக்கு அரசியல்‌ 
பாடங்கள்‌ நடத்துவதும்தான்‌ அவரது பணி. ஜோர்டனில்‌ இயங்கிய 


ஹமாஸின்‌ பிரிவுக்கு அவர்தான்‌ அப்போது தலைவர்‌. ஹமாஸுக்காக 
மத்தியக்‌ கிழக்கு நாடுகளுக்கு வெளியே நிதி சேகரிக்கும்‌ முயற்சிகளிலும்‌ 
அப்போது அவர்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 


மஷாலைக்‌ கொல்லும்‌ உத்தேசமுடன்‌ மொசாட்‌ அனுப்பிய படையில்‌ 
பத்து பேர்‌ உறுப்பினர்களாக இருந்தார்கள்‌. அத்தனை பேரும்‌ கனடா 
பாஸ்போர்ட்‌ எடுத்துக்கொண்டு வெளிநாட்டு சுற்றுலாப்‌ பயணிகள்‌ மாதிரி 
ஜோர்டனுக்குள்‌ நுழைந்தார்கள்‌. அந்தப்‌ படையில்‌ இரண்டு டாக்டர்கள்‌ 
இருந்தார்கள்‌. ஒரு கெமிக்கல்‌ இஞ்சினியர்‌ இருந்தார்‌. அப்புறம்‌ வழக்கமான 
உளவாளிகள்‌. 

ஜோர்டன்‌ தலைநகர்‌ அம்மானில்‌ தங்கியிருந்த மஷாலை அவர்கள்‌ எந்த 
இடத்தில்‌, எப்படி நெருங்கினார்கள்‌ என்பது குறித்த தகவல்‌ எதுவும்‌ 
இதுவரை வெளியானதில்லை. அவரது வீட்டிலேயே வைத்துத்தான்‌ 
செய்தார்கள்‌ என்றும்‌ ஒரு ஹோட்டல்‌ வராண்டாவில்‌ நடந்துபோகிற 


வாக்கில்‌ ஊசி குத்திவிட்டார்கள்‌ என்றும்‌ இருவேறு கருத்துகள்‌ இருக்கின்றன. 
ஆனால்‌ திட்டமிட்டபடி பெயர்‌ தெரியாத ஒரு விஷ ஊசியை மஷாலுக்குச்‌ 
செலுத்திவிட்டார்கள்‌ என்பது உண்மை. 

கிட்டத்தட்ட மரணத்தின்‌ வெகு அருகில்‌ போனார்‌ மஷால்‌. 
காப்பாற்றியவர்‌ ஜோர்டன்‌ மன்னர்‌ உசேன்‌. 

ஹமாஸுக்கும்‌ ஜோர்டன்‌ அரசுக்கும்‌ அப்போது நல்ல உறவு இருந்தது. 
ஜோர்டனில்‌ ஹமாஸின்‌ கிளை பிரச்னை இல்லாமல்‌ இயங்கவும்‌ பயிற்சிகள்‌ 
மேற்கொள்ளவும்‌ நிதி திரட்டவும்‌ தாராளமாக இடமளித்திருந்தார்கள்‌. 
ஆகவே, மஷால்‌ தாக்கப்பட்ட உடனேயே அவரை மருத்துவமனையில்‌ 
சேர்த்து விஷ முறிவு மருந்துகள்‌ செலுத்தப்பட்டன. 

மன்னர்‌ உசேன்‌ விஷயத்தை அத்துடன்‌ விட்டுவிடுவதாக இல்லை. 
சர்வதேச மீடியாவைக்‌ கூப்பிட்டுக்‌ காட்டினார்‌. இஸ்ரேல்‌ பிரதமர்தான்‌ 
இதற்கு உத்தரவிட்டார்‌ என்பதற்கான ஆதாரங்களைச்‌ சமர்ப்பித்தார்‌. 
உளவுக்காரர்களில்‌ இரண்டு பேரை அப்போது ஜோர்டன்‌ காவல்‌ துறை 
கைது செய்துவிட்டிருந்ததால்‌, உரிய முறையில்‌ விசாரித்து விஷயத்தைக்‌ 
கறந்திருந்தார்கள்‌. 

உலகம்‌ முழுவதிலுமிருந்து பெஞ்சமின்‌ நெதன்யாஹுவுக்கு 
நெருக்கடிகள்‌ வர ஆரம்பித்தன. அமெரிக்க அதிபராக இருந்த பில்‌ க்ளிண்டன்‌ 
மண்டையை உடைத்துக்‌ கொண்டார்‌. சிறந்த முயற்சிதான்‌. மஷால்‌ 
இறந்திருந்தால்‌ ஹமாஸின்‌ பலத்தில்‌ சரி பாதி போய்விட்டதாக 
சந்தோஷப்படலாம்தான்‌. ஆனால்‌ இப்படி மாட்டிக்கொண்டுவிட்டதே 
இஸ்ரேல்‌? 


என்ன செய்வதென்று யோசித்தார்கள்‌. ஒன்றும்‌ செய்வதற்கில்லை 


என்றுதான்‌ தோன்றியது. ஜோர்டன்‌ மன்னர்‌ கறாராகச்‌ சில நிபந்தனைகள்‌ 
விதித்தார்‌. அப்போது இஸ்ரேலிய சிறையில்‌ இருந்த ஹமாஸின்‌ தலைவர்‌ 
யாசின்‌ உள்ளிட்ட சில முக்கியஸ்தர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும்‌ 


என்று பேரம்‌ பேசினார்‌. விஷயம்‌ பெரிதாகாமல்‌, மானம்‌ மேலும்‌ 
போகாதிருப்பதற்காக இஸ்ரேல்‌ அரசு உடனடியாக யாசினை விடுதலை 
செய்துவிட்டது. 


உயிர்‌ பிழைத்த மஷால்‌ கொஞ்ச நாள்‌ கத்தாருக்குப்‌ போய்‌ 
இருந்துவிட்டு சிரியாவுக்குப்‌ போய்விட்டார்‌. 


டெமஸ்கஸில்‌ தான்‌ இன்று வரை வாசம்‌. சிரியாவின்‌ ஹமாஸ்‌ பிரிவு 
அவரது கட்டுப்பாட்டில்தான்‌ இருக்கிறது. 


இன்றைக்கு பாலஸ்தீன்‌ அத்தாரிடியின்‌ பிரதமராக இஸ்மாயில்‌ 
ஹனியா இருக்கலாம்‌. ஆனால்‌ சிரியாவில்‌ உட்கார்ந்து கொண்டு டைரக்ட்‌ 
செய்யும்‌ முதல்‌ தலையாக காலீத்‌ மஷால்‌ தான்‌ இருக்கிறார்‌. 


0. இன்னும்‌ சிலர்‌ 


இரண்டு முக்கியஸ்தர்களைப்‌ போன அத்தியாயத்தில்‌ பார்த்தோம்‌. 
இப்போது இன்னும்‌ சிலர்‌. இந்தப்‌ பெயர்களும்‌ முகங்களும்‌ நமக்கு மிகவும்‌ 
புதிது. கொஞ்சம்‌ மெனக்கெட்டு ஞாபகத்தில்‌ வைத்துக்கொண்டு விட்டால்‌, 
பின்னால்‌ இவர்கள்‌ செய்யப்போகிற காரியங்களைப்‌ புரிந்துகொள்வது 
சுலபமாக இருக்கும்‌. 


ஹமாஸுக்கு அதன்‌ செயல்தான்‌ முகமே என்றபோதிலும்‌ இன்றைய 
தேதியில்‌ அவர்களும்‌ மேடை போட்டுக்‌ கொடி கட்டி, நூற்று 
முப்பத்தெட்டாவது வட்டத்தின்‌ சார்பில்‌ பொதுக்கூட்டங்களும்‌ நடத்தி, சட்ட 
சபையில்‌ மைக்‌ வீசாத குறையாக அரசியல்‌ பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்கிறபடியால்‌, இந்தப்‌ பிரமுகர்களையும்‌ அறிமுகம்‌ செய்துகொள்ள 
வேண்டியது அவசியமாகிறது. 


டாக்டர்‌ மம்மூத்‌ அல்‌ ஜஹாருக்கு (Mahmoud al-Zahar) அறுபது வயது 
ஆகிறது. ஹமாஸின்‌ 
தொடக்ககால உறுப்பினர்‌. 
இன்னும்‌ சொல்லப்போனால்‌ 
தொடங்கியவர்களுள்‌ ஒருவர்‌. 
காஸா பகுதியில்‌ மிகப்பெரிய 
டாக்டர்‌. கடினமான அறுவைச்‌ 
சிகிச்சைகள்‌ என்றால்‌ கூப்பிடு 
மம்மூதை என்றுதான்‌ அங்கே ச்ம்‌ 
சொல்வார்கள்‌. காஸா இஸ்லாமியப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ மருத்துவத்‌ துறை 
பேராசிரியரும்‌ கூட. 


ஷேக்‌ அகமது யாசினுக்குக்‌ கடைசிக்‌ காலம்‌ வரை பர்சனல்‌ டாக்டராக 
இருந்தவர்‌. யாசினும்‌ அவரை அடுத்து ரண்டிஸியும்‌ இஸ்ரேலியப்‌ 
படையினரால்‌ ஏவுகணை வீசிக்‌ கொல்லப்பட்டபோது, ஹமாஸின்‌ 
அறிவிக்கப்படாத அடுத்தத்தலைவராகச்‌ செயல்பட்டவர்‌ டாக்டர்‌ மம்மூத்‌ 
தான்‌. 


மம்மூதை ஹமாஸின்‌ பிற தலைவர்கள்‌ கூடி, இயக்கத்தின்‌ தலைவராகத்‌ 
தேர்ந்தெடுத்தபோது, அப்போது டெமஸ்கஸில்‌ இருந்த காலீத்‌ மஷால்தான்‌ 


அவசர அவசரமாகத்‌ தொடர்புகொண்டு “அறிவித்து விடாதீர்கள்‌” என்று 
அலறினார்‌. 


ஏனென்றால்‌ இஸ்ரேலிய ராணுவம்‌ அப்போது ஒரு முடிவில்‌ இருந்தது. 
யார்‌ யாரையெல்லாம்‌ அடுத்தடுத்துத்‌ தலைவராக அறிவிக்கிறார்களோ, 
அவர்களையெல்லாம்‌ உடனே உடனே போட்டுத்தள்ளி விடுவது என்பது 
அவர்களது செயல்கிட்டம்‌. 


அதனால்தான்‌ ரண்டிஸி கொல்லப்பட்டு மம்மூத்‌ தலைவராகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டபோது, கவனமாகத்‌ தங்கள்‌ தலைவரை ஹமாஸ்‌ 
அறிவிக்காமலேயே இருந்துவிட்டது. ஆனால்‌, இயக்கத்தின்‌ அடித்தட்டுத்‌ 
தொண்டர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தலைவரின்‌ முகமும்‌ முகவரியும்‌ 
வேண்டியிருக்குமல்லவா? தாங்கள்‌ யாருடைய கட்டளைக்கு வேலை 
செய்கிறோம்‌ என்று தெரியாமலேயா வேலை பார்க்க முடியும்‌? 


ஆகவே, ஹமாஸ்‌ அப்போது ஓர்‌ உபாயம்‌ செய்தது. தலைவர்‌ என்று 
ஒருவரல்ல. ஆனால்‌ தலைமை தாங்கி வழிநடத்தும்‌ மேல்‌ மட்டக்‌ குழு ஒன்று 
செயல்படும்‌ என்று அறிவித்தார்கள்‌. 

மேல்‌ மட்டக்‌ குழு என்றால்‌? 


யார்‌ யாரெல்லாம்‌ ஹமாஸின்‌ முக்கியஸ்தர்களோ, அத்தனை பேரும்‌ 
அடங்கிய குழு என்று சொல்லப்பட்டது. இதனால்தான்‌ இஸ்ரேலின்‌ ரத்த 
வெறிக்கு அடுத்த பலியாக உடனே யாரும்‌ அகப்படாமல்‌ போனார்கள்‌. 
அவர்கள்‌ யார்‌ யாரெல்லாம்‌ மேல்‌ மட்டப்‌ பெருந்தலைகள்‌ என்று 
ஒவ்வொருவராகத்‌ தேட ஆரம்பித்துவிட்டார்கள்‌. மிகக்‌ கவனமாக, அத்தகைய 
தலைவர்கள்‌ அத்தனை பேரும்‌ அந்த சமயத்தில்‌ பாலஸ்தீனுக்கு வெளியே 
பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுவிட்டார்கள்‌. மம்மூத்‌ மட்டும்‌ 
வழக்கம்போல்‌ காஸாவில்‌ இருந்தார்‌. எனவே, பாலஸ்தீனுக்கு வெளியே 
கவனம்‌ செலுத்திய மொசாட்‌, காஸாவிலேயே இருந்த மம்மூதை 
கவனிக்காமல்‌ விட்டுவிட்டது. 

ஒரு பாலஸ்தீனியத்‌ தந்தைக்கும்‌ எகிப்துத்‌ தாய்க்கும்‌ 1945ம்‌ ஆண்டு 
பிறந்தவர்‌ டாக்டர்‌ மம்மூத்‌. இளம்‌ வயது முழுவதையும்‌ எகிப்தில்‌ கழித்தார்‌. 
கெய்ரோவில்தான்‌ அவர்‌ மருத்துவம்‌ படித்தார்‌. அவர்‌ படிப்பை முடித்துவிட்டு 
பேராசிரியராகப்‌ பணியாற்றத்‌ தொடங்கிய காலத்தில்‌ காஸா பகுதி எகிப்தின்‌ 


ஆக்கிரமிப்பில்‌ இருந்தபடியால்‌, அங்கே இஸ்லாமியப்‌ பல்கலையில்‌ வந்து 


பணியாற்ற வேண்டி அவரை அனுப்பிவைத்தார்கள்‌. 


வந்த இடத்தில்‌ அவருக்கு ஒரு தோழர்‌ கிடைத்தார்‌. அப்துல்‌ அஜிஸ்‌ அல்‌ 
ரண்டிஸி. அவரும்‌ ஒரு டாக்டர்‌ அல்லவா? 

இஸ்லாமிய சகோதரத்துவம்‌, பாலஸ்தீனியர்களின்‌ அவல வாழ்க்கை, 
இஸ்ரேலின்‌ அட்டூழியங்கள்‌ அனைத்தும்‌ சேர்ந்து கதம்பமாக டாக்டர்‌ 
மம்மூதின்‌ மனத்தை ஆக்கிரமித்தன. இருக்கவே இருக்கிறார்‌ ரண்டிஸி. 
போதாது? 


7987ல்‌ முதல்‌ இண்டிஃபாதா தொடங்கியபோது “இஸ்ரேலின்‌ அத்தனை 


சால்ஜாப்புகளையும்‌ சமரசக்‌ கண்துடைப்பு நடவடிக்கைகளையும்‌ 
நிராகரிப்போம்‌” என்று ஹமாஸின்‌ முதல்‌ அனல்‌ அறிக்கை 
வெளியானபோது, அதை வடிவமைத்தவர்‌ டாக்டர்‌ மம்மூத்தான்‌ என்பது 
பலபேருக்குத்‌ தெரியாது. 

1989ல்‌, இஸ்ரேலிய ராணுவத்துக்கு உதவி செய்த பாலஸ்தீனியர்கள்‌ 
சிலரைக்‌ கொல்ல உத்தரவிட்டார்‌ என்றொரு பொய்க்குற்றச்சாட்டின்‌ பேரில்‌ 
யாசின்‌ கைது செய்யப்பட்டு ஆயுள்‌ சிறை என்று அறிவிக்கப்பட்டபோது 
ஹமாஸை ரண்டிஸியுடன்‌ இணைந்து வழி நடத்தியவர்‌ மம்மூத்தான்‌. (பிறகு 
காலீத்‌ மஷால்‌ விவகாரத்தின்போது யாசின்‌ விடுதலை 
செய்யப்பட்டுவிட்டார்‌ என்பதைப்‌ போன அத்தியாயத்தில்‌ 
பார்த்திருக்கிறோம்‌.!] 

1992ல்‌ லெபனானுக்கு நாடு கடத்தல்‌, கையோடு அவரது மகன்‌ மீது 
குண்டு வீசிப்‌ படுகொலை, சகோதரருக்கு நாடு கடத்தல்‌, கடுங்காவல்‌ என்று 
தனிப்பட்ட முறையில்‌ ஏகப்பட்ட கஷ்டங்களைப்‌ பார்த்தவர்‌ மம்மூத்‌. 

2003ம்‌ ஆண்டு இஸ்ரேலிய ராணுவம்‌ மம்மூதை எப்படியாவது 
ஒழித்துவிடுவது என்று கங்கணம்‌ கட்டிக்கொண்டு அவரது வீட்டின்மீது 
இடைவிடாமல்‌ ஒரு மணிநேரம்‌ குண்டு மழை பொழிந்து உடைத்து 
நொறுக்கியது. அந்தச்‌ சமயத்தில்தான்‌ அவரது மகனும்‌ ஒரு 
மெய்க்காப்பாளரும்‌ மரணமடைந்தார்கள்‌. அதிர்ஷ்டவசமாக உயிர்‌ தப்பிய 
மம்மூத்‌, அதன்பிறகுதான்‌ தாக்குதல்‌ 4 பாராளுமன்ற ஜனநாயகம்‌ என்கிற 
இரட்டைப்பாதையில்‌ ஹமாஸ்‌ முன்னேற மிகத்‌ தீவிரமாக உழைக்கத்‌ 
தொடங்கினார்‌. 

இன்றைக்கும்‌ காஸா பகுதியில்‌ டாக்டர்‌ மம்மூத்‌ என்றால்‌ எழுந்து நின்று 
சல்யூட்‌ அடிப்பார்கள்‌. யாசினுக்குப்‌ பிறகு அந்தப்‌ பிராந்தியத்தின்‌ 
தனிப்பெரும்‌ தலைவர்‌ என்றால்‌ அது அவர்தான்‌. 


அடுத்தவர்‌ இஸ்மாயில்‌ ஹனியா. 1963ம்‌ ஆண்டு. ஏதோ ஒரு ட்‌ 
ஏதோ ஒரு தேதியில்‌ ஓர்‌ ட ்‌ | அதாம்‌ 
முகாமில்‌ 
(இவர்களுடைய 
சர்டிபிகேட்டுகளையெல்லாம்‌ 


யாராவது புண்ணியவான்‌ | 
எடுத்து வைத்திருந்தால்தான்‌ 
உண்டு. ஒருத்தருக்குக்‌ கூட 3 
சரியாகக்‌ கிடைப்பதில்லை. ) ட AF? 


இஸ்மாயில்‌ ஹனியா. 1948 யுத்தத்தில்‌ பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான 
பாலஸ்தீனியக்‌ குடும்பங்களுள்‌ ஒன்று அவருடையது. 

அன்றைய தேதியில்‌ ஹனியாவின்‌ பெற்றோரிடம்‌ யாராவது உன்‌ மகன்‌ 
எதிர்காலத்தில்‌ பாலஸ்தீனின்‌ பிரதமராக வருவான்‌ என்று 
சொல்லியிருந்தால்‌ சிரித்திருப்பார்கள்‌, அல்லது அடித்துத்‌ 
துரத்தியிருப்பார்கள்‌. ஒரு வேளை உணவு. ஒரே ஒரு மாற்று உடை. 
இவ்வளவுதான்‌ அவர்களிடம்‌ இருந்தது. அதிலும்‌ உணவுத்‌ தேவை, அகதி 
முகாம்‌ நடத்தியவர்களால்‌ தீர்க்கப்பட்டுக்‌ கொண்டிருந்தது. இல்லாவிட்டால்‌ 
அதுவும்‌ இல்லை. 

ஆகவே மிக இளம்‌ வயதிலிருந்தே இஸ்ரேல்‌ என்றால்‌ ஹனியாவுக்கு 
அருவருப்பு. தவிரவும்‌ கோபம்‌, ஆங்காரம்‌. ஆனால்‌, எடுத்த எடுப்பில்‌ 
துப்பாக்கி தூக்கிக்கொண்டு போராளியாகப்‌ போய்விடாமல்‌, ஒழுங்காகக்‌ 
கஷ்டப்பட்டுத்‌ தானே பகுதி நேரம்‌ சம்பாதித்து காஸா பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
அரபிக்‌ இலக்கியம்‌ படித்து, பட்டம்‌ வாங்கிக்கொண்டு போராளியானாரே, 
அங்குதான்‌ அவர்‌ வித்தியாசப்படுகிறார்‌. “இலக்கியம்‌ எனக்கு; போராட்டம்‌ 
எங்களுக்கு” என்பார்‌ ஹனியா. 

படிக்கிற காலத்திலேயே அவருக்கு அரசியல்‌ ஈடுபாடு உண்டு. கொஞ்சம்‌ 
சமயம்‌ கிடைத்தால்‌ யாசின்‌ வீட்டுக்குப்‌ போய்விடுவார்‌. உட்கார்ந்து அவர்‌ 
பேசுவதைக்‌ கேட்டுவிட்டுத்‌ திரும்புவது அவருக்குப்‌ பல்கலைக்கழகப்‌ 
படிப்பைவிட முக்கியம்‌. அங்கேதான்‌ அவருக்கு ரண்டிஸி அறிமுகமானார்‌. 
மம்மூத்‌ அறிமுகமானார்‌. மற்ற அத்தனை ஹமாஸ்‌ தலைவர்களும்‌ 
அறிமுகமானார்கள்‌. 

ஒரு பக்கம்‌ படிப்பு. இன்னொரு பக்கம்‌ போராட்டம்‌ என்பதை மிகத்‌ 
திறமையாக அவர்‌ கையாண்ட விதம்‌ யாசினுக்குப்‌ பிடித்தது. ஹனியாவிடம்‌ 


முதலில்‌ அவர்‌ அறிக்கைகள்‌ தயார்‌ செய்யும்‌ வேலையைத்தான்‌ கொடுத்தார்‌. 
விவாதங்களின்‌ இடையே சட்டென்று, “நீங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌ 2 
என்று கருத்துக்‌ கேட்பார்‌. 

வயதில்‌ மிகவும்‌ இளையவர்‌ என்றாலும்‌ ஹனியா பெரும்பாலும்‌ 
யாசினைப்‌ போலவே சிந்திக்கக்கூடியவர்‌. ஆகவே, அவரது குரல்‌ ஹமாஸ்‌ 
இயக்கத்தினருக்கும்‌ சரி, காஸா பகுதி மக்களுக்கும்‌ சரி. யாசினே பேசுவது 
போலத்தான்‌ கேட்கும்‌. 


1989ம்‌ ஆண்டு மற்றபல ஹமாஸ்‌ தலைவர்களைப்‌ போலவே 
ஹனியாவும்‌ இஸ்ரேலிய அரசால்‌ நாடு கடத்தப்பட்டு லெபனானுக்குப்‌ 
போனார்‌. திரும்பி வந்ததும்‌ அவரை, அவர்‌ படித்த பல்கலைக்‌ கழகமே 
டீனாகப்‌ பதவி கொடுத்துக்‌ கூப்பிட்டது. 

கசக்கிறதா? சரியென்று உடனே ஒப்புக்கொண்டு பேராசிரியர்‌ 
பணியையும்‌ பார்த்துக்கொண்டு, ஹமாஸுக்காகவும்‌ உழைக்கத்‌ 
தொடங்கினார்‌. 


அந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ இஸ்ரேலுக்கு மிக அதிகம்‌ குடைச்சல்‌ கொடுத்த 
ஹமாஸ்‌ தலைவர்‌ என்றால்‌ ஹனியாதான்‌. ஹமாஸின்‌ அரசியல்‌ குழுவிலும்‌ 
அவர்‌ உறுப்பினராக இருந்தார்‌; ஆயுதக்‌ குழுவிலும்‌ மெம்பராக இருந்தார்‌. 
அனல்‌ பறக்க அறிக்கையும்‌ வீசுவார்‌, தீ பறக்க ராக்கெட்டும்‌ விடுவார்‌. 
ஹமாஸின்‌ பல தற்கொலைத்‌ தாக்குதல்‌ திட்டங்களுக்கு வடிவம்‌ கொடுத்தவர்‌ 
ஹனியாதான்‌. 


இதனால்‌ எப்படியாவது அவரைத்‌ தீர்த்துவிடுவது என்று முடிவு 
செய்தது இஸ்ரேல்‌ ராணுவம்‌. ஒரு சமயம்‌ ஹனியா ஜெருசலேத்துக்கு 
வருகிறார்‌ என்கிற தகவல்‌ கேள்விப்பட்டு தயாராக ஒரு ஹெலிகாப்டரை 
அங்கே நிறுத்தியிருந்தார்கள்‌. எங்கிருந்தோ, எங்கோ பறந்து போகிற 
ஹெலிகாப்டர்‌ என்பது போல்‌ ஒரு செட்டப்‌. ஹனியா இறங்கும்‌ சமயம்‌ 
பார்த்து கரெக்டாக மேலிருந்து குண்டு வீசிவிட்டுக்‌ காணாமல்‌ போய்விட 
வேண்டும்‌ என்பது திட்டம்‌. 


ஜெருசலேத்தில்‌ உள்ள அல்‌ அக்ஸா பள்ளிவாசலை மீட்பதற்காக 
ஹமாஸ்‌ மேற்கொண்டிருந்த மிக நெடிய போராட்டத்தின்‌ தொடக்ககாலம்‌ 
அது. இன்னொரு பக்கம்‌ பாலஸ்தீன்‌ விடுதலை இயக்கமும்‌ அதே 
போராட்டத்தில்‌ இறங்கியிருந்தது. எனவே, போராளிக்‌ குழுத்‌ தலைவர்கள்‌ 
அடிக்கடி ஜெருசலேத்துக்கு வந்து போய்க்கொண்டிருந்தார்கள்‌. 


யார்‌ தப்பித்தாலும்‌ சரி, ஹனியாவைக்‌ தீர்த்துவிடுவது என்று முடிவு 
செய்த இஸ்ரேலியப்‌ படை, மேற்படி திட்டத்தைச்‌ செயல்படுத்தியபோது, 
மிக, மிக அதிர்ஷ்டவசமாகத்தான்‌ ஹனியா உயிர்‌ பிழைத்தார்‌. 

குண்டு வீச்சில்‌ அவரது ஒரு கை மட்டுமே பாதிக்கப்பட்டது. 
மயிரிழையில்‌ தப்பித்துவிட்டார்‌. 

அந்தச்‌ சமயத்தில்தான்‌ ஹனியாவை யாசின்‌ ஹமாஸின்‌ மத்தியக்‌ குழு 
உறுப்பினராக்கி, தலைமை அலுவலகத்துக்கு தினசரி வந்துபோகும்படிப்‌ 
பணித்திருந்தார்‌. அவரது இருப்பும்‌ சேவையும்‌ இயக்கத்துக்கு மிக 
முக்கியமானது என்பதாக அறியப்பட்டிருந்தது. எனவே, குண்டு வீச்சு 
சம்பவத்துக்குப்‌ பிறகு ஹனியாவை கோழிக்குஞ்சு போல அடைகாக்க 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. வெளியே தலையே காட்டமாட்டார்‌. ஆனால்‌ 
செயல்பாடுகள்‌ எப்போதும்போல்‌ தொடரவே செய்தது. 


டிசம்பர்‌ 2005ல்‌ ஹனியா, ஹமாஸின்‌ தலைவராகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. அவரது தலைமையில்தான்‌ ஹமாஸ்‌ ஜனவரி 2006 
தேர்தலைச்‌ சந்தித்து பெருவெற்றி பெற்றது. (இந்த விவரங்கள்‌ பின்னால்‌ 
வரும்‌.) 

அந்த மகத்தான தேர்தல்‌ வெற்றி பிப்ரவரியில்‌ ஹனியாவை பாலஸ்தீன்‌ 
அத்தாரிடியின்‌ பிரதமராக்கியது. ஆளும்‌ கட்சியாக ஹமாஸ்‌. அதிபராக, 
பி.எல்‌.ஓவின்‌ மம்மூத்‌ அப்பாஸ்‌. ஏழாம்‌ பொருத்தம்‌ என்பார்களே, அது. 

தினசரி முட்டல்‌ மோதல்‌, வாக்குவாதங்கள்‌ இன்றுவரை தொடரத்தான்‌ 
செய்கிறது. ஹனியா அடிக்கடி தலைமறைவாக வேண்டிய அவசியமும்‌ 
இருக்கவே இருக்கிறது. கொள்கை அளவில்‌ இஸ்ரேலை ஹமாஸ்‌ 
அங்கீகரித்துவிட்டதாக அறிவித்தாலும்‌ இன்றைக்கும்‌ ஹனியா மட்டும்‌ 
முகத்தைத்‌ திருப்பித்தான்‌ வைத்துக்கொண்டிருக்கிறார்‌. கொலை 
மிரட்டல்களுக்கு அவரது ஒரே பதில்‌ - முடிந்தால்‌ கொன்று 
கொள்ளுங்களேன்‌?” 


ஆக, ஹமாஸ்காரர்கள்‌ எப்படிப்பட்டவர்கள்‌ என்று ஒரு ஐடியா 


கிடைத்திருக்கும்‌ அல்லவா? இனி, ஆட்டத்துக்குப்‌ போகலாம்‌. 


7. எதிர்ப்பைச்‌ சொல்ல எழுபது கொலைகள்‌ 


உறமாஸின்‌ பெருந்தலைகளைப்‌ பார்த்தோம்‌. தெரிந்து 
கொள்ளவேண்டிய அடுத்த முக்கிய விஷயம்‌, அவர்களது ராணுவம்‌. இந்த 
நிமிடம்‌ வரை ஹமாஸின்‌ ராணுவத்தில்‌ எத்தனை பேர்‌ உறுப்பினர்களாக 
இருக்கிறார்கள்‌ என்று யாரிடமும்‌ பெயர்ப்பட்டியல்‌ கிடையாது. ஓராயிரமாக 
இருக்கலாம்‌. சில ஆயிரங்களாக இருக்கலாம்‌. பல ஆயிரங்களாகவும்‌ 
இருக்கலாம்‌. நவீன ஆயுதங்கள்‌, ராக்கெட்டுகள்‌, ராக்கெட்‌ லாஞ்சர்கள்‌, 
டாங்குகள்‌, கம்ப்யூட்டர்கள்‌, சாட்டிலைட்‌ தொலைபேசி வசதிகள்‌ என்று 
சகலமும்‌ உண்டு. அதே சமயம்‌ நாட்டுத்துப்பாக்கிகள்‌, கையெறி குண்டுகள்‌, 
வெங்காய வெடிகளுக்கும்‌ பஞ்சமில்லை. பணம்‌ இருக்கிறபோது, கிடைக்கிற 
ஆயுதங்களை வாங்கிச்‌ சேகரிப்பது ஒரு பக்கம்‌, இஸ்ரேலிய முகாம்களில்‌ 
தாக்குதல்‌ நடத்தி வெற்றி பெறும்‌ சந்தர்ப்பங்களில்‌ அபகரித்துவருபவை 
இன்னொரு பக்கம்‌. 

ஆயுதமா முக்கியம்‌? ஏந்துபவர்கள்‌ அல்லவா? 


அல்‌ காஸம்‌ என்கிற பெயரில்‌ 1992ம்‌ ஆண்டு முறைப்படி ஹமாஸின்‌ 
ராணுவம்‌ தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்னரும்‌ அவர்கள்‌ பல தீவிரச்‌ 
செயல்களில்‌ ஈடுபட்டுக்கொண்டுதான்‌ இருந்தார்கள்‌. அவ்வப்போது சில 
கொலைகள்‌, ஒரிரு ஆள்‌ கடத்தல்கள்‌ இன்னபிற. அத்தனையும்‌ இஸ்ரேலிய 
இலக்குகளின்‌ மீதுதான்‌. 


ஆனால்‌, சரியான ராணுவ ஒருங்கிணைப்பு இல்லாமையால்‌ அடிக்கடி 
ஹமாஸ்‌ வீரர்கள்‌ இஸ்ரேலிய ராணுவத்திடம்‌ சிக்கிக்கொள்ள 
வேண்டியிருந்தது. கைது செய்து அழைத்துப்‌ போகப்படுபவர்கள்‌ திரும்பி 
வருவது அநேகமாகச்‌ சாத்தியமில்லை. ஷேக்‌ அகமது யாசின்‌ போன்ற 
மிகப்பெரிய தலைவர்களுக்கே ஆயுள்‌ தண்டனை, இரட்டை ஆயுள்‌ என்று 
தண்டனைகளை அள்ளி வீசிக்கொண்டிருந்த இஸ்ரேல்‌ ராணுவமும்‌ 
நீதித்துறையும்‌ சாதாரண போராளிகள்‌ விஷயத்தில்‌ என்ன செய்கிருக்கக்‌ 
கூடும்‌ என்பதை விளக்க வேண்டாம்‌ அல்லவா? 


தொண்ணூறு அல்லது தொண்ணூற்றொன்றாம்‌ ஆண்டு யாஹியா 
அயாஷ்‌ என்கிற ராணுவ வீரர்‌ ஹமாஸின்‌ தீவிர உறுப்பினராகி, 
போராளிகளுக்குப்‌ பயிற்சி அளிக்கத்‌ தொடங்கிய பிறகுதான்‌ 


சொல்லிக்கொள்ளும்படியான ராணுவ பலம்‌ ஹமாஸுக்கு வாய்த்தது என்று 
சொல்லலாம்‌. 


எலக்டிரிக்கல்‌ இஞ்சினியரிங்‌ படித்த யாஹியா அயாஷ்‌, ஒரு 
வெடிகுண்டு விற்பன்னர்‌. தயாரிக்கத்‌ தெரியும்‌. பயன்படுத்தத்‌ தெரியும்‌. 
கற்றுத்தரவும்‌ தெரியும்‌ அவருக்கு. அதுநாள்‌ வரை கள்ள மார்க்கெட்டிலும்‌ 
கடத்தல்‌ மார்க்கெட்டிலும்‌ ஹமாஸ்‌ குண்டு வாங்கிக்கொண்டிருந்தது. 
ஏகப்பட்ட செலவு. அயாஷ்தான்‌ மூலப்பொருள்கள்‌ கிடைக்கக்கூடிய 
இடங்களைச்‌ சுட்டிக்காட்டி, வரவழைத்து, தானே முன்னின்று செய்முறை 
விளக்கமெல்லாம்‌ சொல்லி, ஹமாஸுக்கான பிரத்தியேகக்‌ குண்டுகளைத்‌ 
தயாரித்து அளித்தவர்‌. 

தவிரவும்‌ இயல்பிலேயே அவருக்கு இருந்த போராட்டக்‌ குணம்‌, 
தலைமைப்‌ பண்புகள்‌, யுத்தத்‌ தேர்ச்சி ஆகியவை அவரை மிக விரைவில்‌ 
ஹமாஸின்‌ தளபதி ஆக்கின. இன்னொரு காரணமும்‌ உண்டு. யூதர்கள்‌ மீது 
அவருக்கு இருந்த வெறுப்பும்‌ கோபமும்‌ வெளிப்படும்படியானதொரு சம்பவம்‌. 


அயாஷ்‌ முதல்‌ செட்‌ குண்டுகளைத்‌ தயாரித்து முடித்தபோது அவற்றைப்‌ 
பரிசோதித்துப்‌ பார்க்க விரும்பினார்‌. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவைத்‌ 


தமக்குத்‌ தாமே நிர்ணயித்துக்கொண்டு, ஏழெட்டு இஸ்ரேலிய 
இலக்குகளின்மீது அடுத்தடுத்துத்‌ தாக்குதல்களை நடத்தினார்‌. பலி 
எண்ணிக்கை எழுபது என்றது இஸ்ரேல்‌ ராணுவம்‌. 


போதாது? அருமையான குண்டுகள்‌. அற்புதமான தளபதி என்று 
மகிழ்ந்து போனார்கள்‌ ஹமாஸ்‌ போராளிகள்‌. 


குறிப்பாக பி.எல்‌.ஓவும்‌ இஸ்ரேலிய அரசும்‌ நார்வேவின்‌ சமரச 
முயற்சிக்கு ஒப்புக்கொண்டு ஓஸ்லோ ஒப்பந்தத்தில்‌ கையெழுத்திட்ட 
சந்தர்ப்பத்தில்‌, ஹமாஸின்‌ எதிர்ப்பைப்‌ பதிவு செய்யும்‌ விதமாக அயாஷ்‌ 
மேற்கொண்ட இந்தத்‌ தாக்குதல்கள்‌, சர்வதேச அளவில்‌ மிகப்பெரிய 
சலசலப்பை உருவாக்கியதை மறுக்க முடியாது. 


எதிர்ப்பைச்‌ சொல்ல எழுபது கொலைகளா? கொஞ்சம்‌ அபாயம்தான்‌. 
இஸ்ரேல்‌ அரசே இதை எதீர்பார்க்கவில்லை. அன்று தொடங்கி 1996ம்‌ 
ஆண்டு வரை அயாஷை அவர்கள்‌ சல்லடை போட்டுத்‌ 
தேடிக்கொண்டிருந்தார்கள்‌. அவர்‌ பாலஸ்தீனிலேயேதான்‌ இருந்தார்‌. 
சமயத்தில்‌ டெல்‌ அவிவுக்குக்‌ கூட டூர்‌ போய்விட்டு வருவார்‌. ஆனாலும்‌ 
நெருங்க முடியாது! அப்படி, காற்றில்‌ கரைந்தே வாழ்ந்தவர்‌ அவர்‌. 1996ல்‌ 


ஒரு ஏவுகணைத்‌ தாக்குதலில்‌ அவரைத்‌ தீர்த்துக்கட்டும்வரை இஸ்ரேல்‌ பட்ட 
பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. 

யாஹியா அயாஷ்‌, ஹமாஸின்‌ ராணுவத்‌ தளபதியாகப்‌ பொறுப்பேற்ற 
சமயத்தில்‌ அவருக்கு இடப்பட்டிருந்த ஒரே கட்டளை, பி.எல்‌.ஓவின்‌ சமரச 
முயற்சிகள்‌ அனைத்துக்கும்‌ ஆயுத பதில்‌ அளிக்க வேண்டும்‌ என்பதுதான்‌. 
பி.எல்‌.ஏ - ஹமாஸ்‌ மோதல்கள்‌ பகிரங்கமாக வெளிப்பட்டிருந்த சந்தர்ப்பம்‌ 
அது. இஸ்ரேலுடன்‌ அரஃபாத்‌ சமரசம்‌ பேசுவதையோ, ஒப்பந்தங்கள்‌ 
போடுவதையோ அவர்கள்‌ அறவே விரும்பவில்லை. எத்தனை எடுத்துச்‌ 


சொன்னாலும்‌ அரஃபாத்‌ கேட்பதில்லை என்கிற கோபம்‌. அரஃபாத்தை 


இஸ்ரேல்‌ ஏமாற்றுகிறதே என்கிற வெறுப்பு. இந்த இரண்டும்தான்‌ 
காரணங்கள்‌. 

ஆகவே, ஓஸ்லோ உள்ளிட்ட எந்த ஒப்பந்தமும்‌ 
நடைமுறைப்படுத்தப்படாமல்‌, கிடப்பில்‌ போடப்பட வேண்டும்‌. அதற்கேற்ப 
தாக்குதல்கள்‌ இருக்கவேண்டும்‌ என்று அயாஷ்‌ தீர்மானித்தார்‌. 

முதல்‌ காரியமாக ஹமாஸின்‌ அத்தனை வீரர்களின்‌ முகங்களும்‌ 
மறைக்கப்பட வேண்டும்‌. அதாவது எங்கும்‌ தாக்குதல்‌ நடக்கும்‌, எப்போதும்‌ 
தாக்குதல்‌ நடக்கும்‌. தாக்குவது ஹமாஸ்‌ என்பதுதான்‌ தெரியவேண்டுமே 
தவிர, தனி நபர்களின்‌ முகங்களோ, பெயர்களோ எங்கும்‌ 
வெளியாகிவிடக்கூடாது. 


இதற்காக, வீரர்கள்‌ அத்தனை பேருக்கும்‌ கறுப்பு நிற முகமூடிகளை 
அளித்தார்‌ அயாஷ்‌. யாரும்‌ முகம்‌ காட்டக்கூடாது. கண்கள்‌ மட்டும்தான்‌ 
தெரியலாம்‌. நெற்றிப்பட்டையாக பச்சை நிற ஹமாஸ்‌ பெயர்‌ 
பொறிக்கப்பட்ட கர்ச்சீப்‌ சுற்றப்பட்டிருக்கும்‌. பொதுமக்கள்‌ விரும்பினால்‌ 
அவர்களுக்கும்‌ இந்த முகமூடி அளிக்கப்படும்‌. அவர்கள்‌ போரிட 
வேண்டுமென்கிற அவசியமில்லை. 

இப்படி ஒரு ஏற்பாட்டை அவர்‌ செய்யக்‌ காரணம்‌ உண்டு. யுத்தத்தில்‌ 
எத்தனை ஹமாஸ்‌ வீரர்கள்‌ பலியானாலும்‌ ஆள்கள்‌ குறைந்ததுபோலத்‌ 
தெரியவே தெரியாது. எங்கும்‌ கறுப்பு முகமூடி. எங்கும்‌ ஹமாஸ்‌ என்கிற 
தோற்றம்‌ மட்டுமே இருக்கும்‌. 

யாஹியா அயாஷின்‌ பயிற்சி முறைகள்‌ மிகவும்‌ அபாயகரமானவை. 
ஓடிக்கொண்டே சுடுவது, குதித்துக்கொண்டே சுடுவது. ஓடும்‌ பஸ்ஸில்‌ ஏறி 
குண்டு வைத்துவிட்டு, ஓடும்‌ நிலையிலேயே இறங்கித்‌ தப்பிப்பது என்று 


நிறைய ஜகஜ்ஜாலங்களைக்‌ கற்றுக்கொடுத்தவர்‌ அவர்‌. உடல்‌ முழுவதும்‌ 
வெடிகுண்டைக்‌ கட்டிக்கொண்டு பதினைந்து செகண்டில்‌ வெடிப்பது போல்‌ 
செட்‌ பண்ணிவிட்டு, அதற்குள்‌ நூறு மீட்டர்‌ தொலைவை ஓடிக்கடக்க 
வீரர்களை அவர்‌ வற்புறுத்துவார்‌. ஓடி நின்று, தானே வெடிகுண்டையும்‌ 
செயலிழக்கச்‌ செய்யவேண்டும்‌. 

இம்மாதிரியான பயிற்சிகள்‌ ஹமாஸின்‌ இளம்‌ போராளிகளுக்கு மிகுந்த 
உத்வேகத்தையும்‌ உயிரைத்‌ துச்சமாக நினைக்கும்‌ மனோபாவத்தையும்‌ 
அளித்தன. மரணத்தின்‌ வரவேற்பரைக்கு அவர்கள்‌ தினசரி போய்வந்து 
கொண்டிருந்தபடியால்‌, முழு வீட்டையும்‌ சுற்றிப்பார்ப்பதில்‌ அவர்களுக்கு 
அச்சமே இல்லை. 


தவிரவும்‌ தற்கொலைப்‌ படை வீரர்களை அவர்‌ தயார்‌ செய்த விதம்‌, 
சர்வதேச அளவில்‌ பயங்கரவாத இயக்கங்கள்‌ மத்தியில்‌ மிகுந்த வியப்புடன்‌ 
பேசப்பட்டது. மரணத்துக்குப்‌ பிந்தைய சொர்க்கம்‌ குறித்த அவரது 
சொற்பொழிவுகள்‌ ஹமாஸில்‌ மிகுந்த புகழ்பெற்றவை. வண்ணமயமான 
உலகம்‌. அருவிகளும்‌ ஜீவ நதிகளும்‌ ஆங்காங்கே பாயும்‌. சோலைகள்‌ 
மிகுந்திருக்கும்‌. மனிதர்களும்‌ வானவர்களும்‌ அதுவரை பார்த்திராத தேவ 
கன்னியர்கள்‌ சேவை புரிவார்கள்‌. சுகபோகங்கள்‌ கொட்டிக்கிடக்கும்‌. 
பூமியில்‌ பார்க்கவே முடியாத சுகங்கள்‌ அவை. 


திருக்குரானிலேயே இது பற்றிய குறிப்புகள்‌ உண்டு. அயாஷின்‌ 
விவரிப்பில்‌ அந்த வரிகள்‌ மேலும்‌ ஜொலிக்கும்‌. 


லட்சியத்துக்காக மதத்தையும்‌ மரணத்தையும்‌ ஒரு நேர்க்கோட்டில்‌ 
இணைக்கும்‌ முயற்சி அவருடையது. இடையில்‌ இருக்கிற வாழ்க்கை என்பது 
போராட மட்டும்‌ என்பது அவருடைய சித்தாந்தம்‌. ஹமாஸ்‌ போராளிகள்‌ 
இஸ்ரேலின்‌ நிரந்தரத்‌ தலைவலி ஆனதற்கு அயாஷ்‌ மிக முக்கியக்‌ காரணம்‌. 


அயாஷீடம்‌ பயிற்சி பெற்ற ஹமாஸ்‌ வீரர்கள்‌ கண்மண்‌ தெரியாமல்‌ 
தாக்கத்‌ தொடங்கி, ஒரு கட்டத்தில்‌ சமாளிக்கவே முடியாத அளவுக்குப்‌ 
போனார்கள்‌. 


உதாரணத்துக்கு ஜபாலியா (Ji) அகதி முகாம்‌ மீட்பு யுத்தத்தைச்‌ 
சொல்லலாம்‌. 


ஜபாலியா என்பது காஸா பகுதியில்‌ உள்ள ஒரு கிராமம்‌. மொத்த 
பரப்பளவே ஒன்றரை சதுர கிலோ மீட்டர்தான்‌. இந்தச்‌ சிறு வட்டத்துக்குள்‌ 
சுமார்‌ ஒன்றே கால்‌ லட்சம்‌ மக்கள்‌ வசித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அத்தனை 


பேரும்‌ அகதிகள்‌. ஒரு கிராமமே அகதி முகாம்‌ ஆக்கப்பட்டிருந்தது. 
உலகிலேயே மக்கள்‌ தொகை அடர்த்தியில்‌ அதுதான்‌ நம்பர்‌ ஒன்‌ பிரதேசம்‌. 


இஸ்ரேலிய ராணுவத்தின்‌ 
கட்டுப்பாட்டில்‌ இருந்த இந்த முகாமை 
மீட்பது என்கிற திட்டத்துடன்‌ 
களமிறங்கியது ஹமாஸ்‌. 1987ல்‌ 
தொடங்கிய முதல்‌ இண்டிஃபாதாவில்‌ 
பங்குபெற்று ஏற்கெனவே ஜபாலியா ள்‌ 
மக்கள்‌ மிகுந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகி, 
நொறுங்கிப்‌ போயிருந்தார்கள்‌. பதக 


இஸ்ரேலின்‌ அடக்குமுறைகள்‌ நி த்‌ 


சொல்லும்‌ தரத்தில்‌ இல்லை. கிரிமினல்‌ 
கைதிகளைப்‌ போல்‌ அங்கே அகதிகளை 
அவர்கள்‌ சித்திரவதை செய்து 
கொண்டிருந்தார்கள்‌. 

இது பொறுக்காமல்தான்‌ ஹமாஸ்‌ 
ஜபாலியாவை மீட்கும்‌ போராட்டத்தைக்‌ 
கையில்‌ எடுத்தது. 


முதலில்‌ சில நூறு ஹமாஸ்‌ ண்டு | 
போராளிகள்‌ அகதி முகாமுக்குள்‌ ஆயுதங்களுடன்‌ அனுப்பப்பட்டனர்‌. 
அவர்களை முகாம்‌ வாசிகள்‌ அடைகாத்தார்கள்‌. சரியாகப்‌ பதுங்கிக்கொண்டு 
அவர்கள்‌ அங்கிருந்தே இஸ்ரேலிய கிராமங்களின்மீது ராக்கெட்‌ தாக்குதலை 
ஆரம்பித்தார்கள்‌. 

குறைந்த தூரம்‌ பறந்து சென்று தாக்குகிற ராக்கெட்டுகள்‌ அவை. 
முதலில்‌ பெரிய பாதிப்பு ஏதும்‌ ஏற்படவில்லை. ஆனால்‌ முதல்‌ முதலில்‌ 
இரண்டு யூதச்‌ சிறுவர்கள்‌ மீது ராக்கெட்டுகள்‌ மோதி, உயிரைப்‌ 
பறித்தபோது இஸ்ரேல்‌ தன்னுடைய பதில்‌ தாக்குதலை ஆரம்பித்தது. 

ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய வீரர்கள்‌ ஜபாலியாவை நோக்கி வரத்‌ 
தொடங்கியவுடனேயே ஹமாஸின்‌ வீரர்கள்‌ அவர்கள்‌ வரும்‌ பாதைகளை 
அழித்தார்கள்‌. ஆங்காங்கே மிகப்பெரிய குழிகள்‌ தோண்டி, அதனுள்‌ 
பதுங்கிக்கொண்டு, இடைவிடாமல்‌ ராக்கெட்‌ அடித்துக்கொண்டே 
இருந்தார்கள்‌. 


மீறி நெருங்கும்‌ இஸ்ரேலியர்களை ஹமாஸின்‌ தற்கொலைப்படை 
ஜீப்புகள்‌ மோதி அழித்தன. 

மிக உக்கிரமான யுத்தம்‌ அது. இரு தரப்பிலும்‌ கண்மண்‌ தெரியமால்‌ 
அடித்துக்கொண்டார்கள்‌. முகாமுக்குள்‌ எத்தனை போராளிகள்‌ 
இருக்கிறார்கள்‌ என்கிற விஷயம்‌ இஸ்ரேலிய ராணுவத்துக்குத்‌ தெரியாது. 
முகாமைச்‌ சுற்றி வளைக்க முடியாமல்‌ நான்கு புறங்களிலும்‌ ஹமாஸின்‌ 
தற்கொலை ஜீப்புகள்‌ தயாராக இருந்தன. ஓரணி போய்‌ உயிரை விட்டால்‌, 
அடுத்த அணி உடனே வந்து எஸ்‌ சார்‌ ஏன்று சொல்லும்‌. போரிட்டு வெல்ல 
நினைப்பவரை எதிர்த்துப்‌ போரிடலாம்‌. சாவதற்காகப்‌ போரிடுகிறேன்‌ என்று 
குண்டு கட்டிக்கொண்டு வருபவர்களை எதிர்த்து நிற்கவா முடியும்‌? 
ஓடித்தான்‌ போகவேண்டும்‌. 


இடைவிடாமல்‌ தாக்குதல்‌ நடந்தது. பாலஸ்தீனியர்கள்‌ தரப்பில்‌ 133 
பேர்‌ இறந்தார்கள்‌. அதில்‌ சரிபாதி ஹமாஸ்‌ போராளிகள்‌. பெரும்பாலும்‌ 
தற்கொலைப்‌ படையினர்‌. சுமார்‌ நூறு வீடுகள்‌ தரைமட்டமாயின. 
யூதர்களில்‌ இருபது பேர்‌ (ராணுவத்தினர்‌ அல்லர்‌. இறந்தார்கள்‌. இறந்த 
ராணுவ வீரர்களின்‌ எண்ணிக்கையை வழக்கம்போல்‌ இஸ்ரேல்‌ அரசு 


மறைத்தது. 


இறுதி முடிவு ஒன்றுதான்‌. தாக்குப்பிடிக்க முடியாமல்‌, முகாமைக்‌ 
கைவிட்டுத்‌ திரும்பியது இஸ்ரேலிய ராணுவம்‌. இந்தத்‌ தோல்விக்கு இஸ்ரேல்‌ 
மிக வினோதமான காரணம்‌ ஒன்றைச்‌ சொன்னது. மிகவும்‌ காமெடியான 
காரணமும்‌ கூட. 


ஐ.நாவின்‌ புனரமைப்புப்‌ படை ஒன்று அப்போது பாலஸ்தீனில்‌ 
தீவிரமாகச்‌ செயல்பட்டுக்‌ கொண்டிருந்தது. நிவாரணப்‌ படை என்று 
சொல்லலாம்‌. அந்தப்‌ படை, தன்னுடைய வாகனங்களை ஹமாஸ்‌ 
போராளிகளுக்கு அளித்து உதவி செய்ததால்தான்‌ இஸ்ரேலிய ராணுவம்‌ 
பின்வாங்க வேண்டி வந்தது என்றது இஸ்ரேலிய அரசு. 


பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனைகளுக்கு எடுத்துச்‌ செல்ல 
ஐ.நாவின்‌ ஆம்புலன்ஸ்கள்‌ அங்கே வந்தது உண்மையே. அந்த 
ஆம்புலன்ஸுகளில்‌ ஒளிந்து சில போராளிகள்‌ தப்பியிருக்கலாம்‌, அல்லது 
தகவல்‌ பரிமாற்றங்களுக்கு அந்த வாகனங்களைப்‌ பயன்படுத்தியிருக்கலாம்‌ 
என்பதும்‌. 


ஆனால்‌ அது மட்டுமே எப்படி இஸ்ரேலின்‌ தோல்விக்குக்‌ 
காரணமாகமுடியும்‌? 


யாரும்‌ கேட்கவில்லை. சிரித்துக்கொண்டார்கள்‌. அவ்வளவுதான்‌. 


ஆனால்‌ இஸ்ரேலின்‌ வெறி அதிகரித்தது. இதற்கான பதிலடியை மிக 
மோசமான முறையில்‌ தருவதுதான்‌ நியாயம்‌ என்று முடிவு செய்தார்கள்‌. 


8. ௮ழ அல்லது அழி! 


அந்த அகதி முகாம்‌ சம்பவத்துக்குப்‌ பிறகு ஹமாஸ்‌ விஷயத்தில்‌ 
இஸ்ரேலிய அரசு மிகத்‌ தீவிரமான அடக்குமுறைகளைக்‌ கட்டவிழ்த்துவிடத்‌ 
தொடங்கியது. பிராந்தியத்தில்‌ எங்கும்‌ ஹமாஸ்‌ சார்பில்‌ பொதுக்கூட்டம்‌ 
நடத்த முடியாது. ஊர்வலம்‌ போக முடியாது. 

போனால்‌ தடுக்கமாட்டார்கள்‌. ஆனால்‌ கலந்துகொள்ளும்‌ அத்தனை 
தலைகளும்‌ உடனடியாகக்‌ கைதுசெய்யப்பட்டு கண்‌ காணாத இடத்துக்கு 
அனுப்பப்பட்டுவிடுவார்கள்‌. ஆள்‌ குறைப்பு நடவடிக்கை. உண்மையில்‌, 
தாங்கள்‌ கைது செய்யும்‌ நபர்‌ யார்‌ என்கிற விவரம்‌ கூடத்‌ தெரியாமலேயே 
நூற்றுக்கணக்கான காஸாவாசிகளை இஸ்ரேலியக்‌ காவல்துறை கைது 
செய்திருக்கிறது. 


மறுபக்கம்‌, ஹமாஸ்‌ நிகழ்த்தும்‌ ராக்கெட்‌ தாக்குதல்கள்‌, நேரடி 
துப்பாக்கிச்‌ சூடுகளை முழு யுத்த முஸ்தீபுடன்‌ எதிர்கொள்வதற்குச்‌ சிறப்புப்‌ 
படைப்பிரிவு ஒன்று இஸ்ரேலிய ராணுவத்தில்‌ உருவாக்கப்பட்டது. பத்து 
பேர்‌ தாக்க வந்தால்‌ நூறு பேர்‌ எதிர்த்‌ தாக்குதலுக்குத்‌ தயாராக நிற்பார்கள்‌. 

என்னதான்‌ வீரர்கள்‌ என்றாலும்‌ இதெல்லாம்‌ தாக்குப்‌ பிடிக்கக்கூடிய 
விஷயங்களா என்ன? ஆகவே ஹமாஸின்‌ ராணுவப்‌ பிரிவு தங்கள்‌ நேரடித்‌ 
தாக்குதல்களைக்‌ குறைத்துக்கொண்டு தற்கொலைத்‌ தாக்குதல்களை 
அறிமுகப்படுத்த முடிவு செய்தது. முன்னதாக எல்‌.டி.டி. யால்‌ உலகெங்கும்‌ 
அறிமுகமாகியிருந்த தாக்குதல்‌ உத்தி. ராஜீவ்‌ காந்தி படுகொலைக்குப்‌ 
பிறகுதான்‌ (மே 21, 1991) இத்தகைய தாக்குதல்‌ நடவடிக்கைகள்‌ 
பாலஸ்தீனிலும்‌ சூடுபிடிக்கத்‌ தொடங்கியது. 

ஆனால்‌ எல்‌.டி.டி.ஈ௩ யினரால்‌ எப்போதாவது நிகழ்த்தப்படும்‌ 
இம்மாதிரியான தாக்குதல்களை ஹமாஸ்‌ தங்கள்‌ ஊரின்‌ சூழலுக்கேற்பத்‌ 
தங்கள்‌ அன்றாட நடவடிக்கைகளுள்‌ ஒன்றாக்கிக்‌ கொண்டுவிட்டது. 

ஏப்ரல்‌ 76, 1993ல்‌ ஹமாஸின்‌ முதல்‌ தற்கொலைப்படைத்‌ தாக்குதல்‌ 
நிகழ்ந்தது. ஒரு ஹமாஸ்‌ போராளி, பழைய வேன்‌ ஒன்றை ஓட்டிக்கொண்டு 
போய்‌ இரண்டு மாநகரப்‌ பேருந்துகளுக்கு இடையே சொருகினான்‌. வேன்‌ 
நிறைய வெடிபொருள்‌. பஸ்‌ நிறைய பயணிகள்‌. தவிரவும்‌ அந்தப்‌ 


பேருந்துகள்‌ நின்றுகொண்டிருந்த இடம்‌ ஒரு ஹோட்டலின்‌ வாசல்‌. எனவே 
மக்கள்‌ நடமாட்டமும்‌ அதிகம்‌ இருந்தது. 

வெடித்துச்‌ சிதறிய வேனைச்‌ சுற்றி நூற்றுக்கணக்கான மக்கள்‌ ரத்த 
வெள்ளத்தில்‌ கிடந்த காட்சியைத்‌ தொலைக்காட்சியிலும்‌ தினசரிகளிலும்‌ 
பார்த்த இஸ்ரேலிய அரசு செய்வதறியாமல்‌ திகைத்தது. 

அதற்குமுன்‌ பாலஸ்தீன்‌ போராளிகள்‌ அத்தகைய தற்கொலைத்‌ 
தாக்குதல்கள்‌ எதையும்‌ நிகழ்த்தியதில்லை. ஆரம்பித்து வைத்ததே 
ஹமாஸ்தான்‌. எனவே இஸ்ரேலிய அரசு மட்டுமல்லாமல்‌ சக பாலஸ்தீன்‌ 
இயக்கங்களும்‌ அதிர்ச்சியில்‌ வாய்‌ பிளந்தன. இப்படியும்‌ ஒரு தாக்குதலா 2 

யுத்தத்தில்‌ உயிர்‌ போவது சாதாரண விஷயம்‌. ஆனால்‌ உயிரைக்‌ 


கொடுத்தால்‌ ஓரளவு வெற்றியாவது நிச்சயம்‌ என்கிற புதிய பாதையை 
அல்லவா இது காட்டியிருக்கிறது? 


அந்தச்‌ சம்பவத்துக்குப்‌ பிறகு ஹமாஸ்‌ மிகவும்‌ யோசித்து ஒரு முடிவுக்கு 
வந்தது. வருடத்துக்கு நான்கைந்து தற்கொலைத்‌ தாக்குதல்களாவது 
நடத்தப்பட வேண்டும்‌. இஸ்ரேலிய அரசின்‌ அராஜக நடவடிக்கைகளில்‌ எது 
மிகவும்‌ அபாயகரமானதாகத்‌ தெரிகிறதோ, அதற்கான உடனடி ரியாக்ஷனாக. 
ஓர்‌ எச்சரிக்கை அறிவிப்பாக. 


உடனடியாகத்‌ தற்கொலைப்‌ போராளிகளாக இணைய ஆள்கள்‌ 
வரவேற்கப்பட்டார்கள்‌. இயக்கத்தில்‌ சேர்ந்து போரிட விரும்பி, ஆனால்‌ 
பல்வேறு காரணங்களால்‌ போர்க்களத்துக்குப்‌ போகமுடியாமல்‌ இருக்கிற 
நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. மரணம்‌ நிச்சயம்‌. சொர்க்கம்‌ 
நிச்சயம்‌. சரித்திரத்தில்‌ பெயர்‌ இடம்பெறுவது நிச்சயம்‌. உங்கள்‌ உயிர்களை 
விதைத்து ஒரு புதிய சுதந்தரத்‌ தலைமுறையை அறுவடை செய்வதற்கு 
உதவுங்கள்‌. 

உக்கிரமான பிரசாரம்‌ நடைபெற்றது. ஆனால்‌ ரகசியமாக. படு 
ரகசியமாக. ஆச்சர்யம்‌, நூற்றுக்கணக்கில்‌ பாலஸ்தீனிய அரபு இளைஞர்கள்‌ 
ஆர்வமுடன்‌ தம்‌ உயிரைக்‌ கொடுக்க முன்வந்தார்கள்‌. எங்கள்‌ உயிர்‌ 


போனால்‌ பரவாயில்லை. எதிர்கால சந்ததியாவது சுதந்தரமாக வாழட்டும்‌. 


7994 ஏப்ரலிலும்‌ அக்டோபர்‌, நவம்பரிலும்‌ ஹமாஸ்‌ மொத்தமாக நான்கு 
தற்கொலைத்‌ தாக்குதல்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியது. 8, 5, 22, 3 
என்று உயிர்ப்பலி ஸ்கோர்‌ போர்ட்‌ தெரிவித்தது. 


அதற்கு அடுத்த வருடம்‌ இரண்டு பேருந்துகளில்‌ மனித 
வெடிகுண்டுகளை ஏற்றி அனுப்பினார்கள்‌. ரணகளம்‌ என்றால்‌, விவரிக்கவே 
முடியாத ரணகளம்‌. 96ல்‌ நான்கு, 97ல்‌ மூன்று, 98, 99 ஆண்டுகளில்‌ தலா 
இரண்டு என்று ஹமாஸ்‌ மேற்கொண்ட ஒவ்வொரு தற்கொலைத்‌ தாக்குதல்‌ 
நடவடிக்கையும்‌ கணிசமான உயிரிழப்புகளுக்குக்‌ காரணமாயின. 


ஒரு பக்கம்‌ நேரடி யுத்தம்‌. இன்னொரு பக்கம்‌ இம்மாதிரியான 
தாக்குதல்கள்‌. இரண்டுமே நிற்கவில்லை. குறிப்பாக இரண்டாவது 
இண்டிஃபாதா போராட்டம்‌ தொடங்கப்பட்ட காலத்தில்‌ தினசரி ஒரு பெரிய 


தாக்குதலையாவது ஹமாஸ்‌ மேற்கொண்டது. 
அவற்றில்‌ உச்சம்‌ என்று கருதப்படுவது, மார்ச்‌ 27, 2002 அன்று 
நெதன்யா நகரில்‌ ஒரு ஹோட்டலில்‌ நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்‌. 


ஒரு மனிதன்‌, ஒரு குண்டு, ஒரே முயற்சி. அந்த நட்சத்திர ஹோட்டலே 
நடுநடுங்கிப்‌ போனது. கண்‌ மூடித்‌ திறக்கும்‌ நேரத்தில்‌ எழுந்த புகைப்படலமும்‌ 
சதை பொசுங்கும்‌ வாடையும்‌ அந்தப்‌ பிராந்தியத்தையே மயானம்‌ போல்‌ 
ஆக்கிவிட்டது. எங்கும்‌ மரண ஓலம்‌. அலறியடித்துக்கொண்டு ஓடும்‌ மக்கள்‌. 
சிதறிக்கிடந்த உடல்களின்‌ மீதே ஓடினார்கள்‌. பாதி உயிருடன்‌ 
போராடிக்கொண்டிருந்தவர்கள்‌, அப்படி மிதிபட்டே இறந்தும்‌ போனார்கள்‌. 

அன்றைக்கு யூதர்களுக்குப்‌ பண்டிகை நாள்‌. 80 தினம்‌ என்று 
சொல்வார்கள்‌. முழு அரசு விடுமுறை. ஊரெங்கும்‌ கொண்டாட்டங்கள்‌ தூள்‌ 
பறக்கும்‌. விருந்து விசேஷங்களுக்குக்‌ குறைவே இல்லை. 


அப்படியொரு கொண்டாட்டம்தான்‌ அந்த நட்சத்திர ஹோட்டவில்‌ 
நடைபெற்றுக்‌ கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள்‌ 
கூடியிருந்தார்கள்‌. யார்‌ யாரோ சொற்பொழிவாற்றினார்கள்‌. இசை நிகழ்ச்சி 
நடைபெற்றது. பஃபே விருந்து அமர்க்களப்பட்டது. 

ஆனால்‌ இப்படியொரு கிளைமேக்ஸ்‌ வரும்‌ என்று யாரும்‌ 
எதிர்பார்க்கவில்லை. கொண்டாட்டத்தில்‌ கலந்துகொள்ள வந்தவர்‌ போலக்‌ 
கூட்டத்தில்‌ கலந்துவிட்ட ஹமாஸின்‌ தற்கொலைப்‌ போராளி ஒருவர்‌, 
கூட்டம்‌ நடந்துகொண்டிருந்த இடத்தின்‌ மையத்துக்குச்‌ சென்று தன்‌ 
உடம்போடு பொருத்தி வந்த வெடிகுண்டை வெடிக்கச்‌ செய்தார்‌. 

முப்பது பேர்‌ அங்கேயே மரணமடைந்தார்கள்‌. மேலும்‌ பத்துப்பேர்‌ 
மருத்துவமனையில்‌ இறந்தார்கள்‌. 140 பேர்‌ படுகாயமடைந்து, படுத்த 
படுக்கையானார்கள்‌. 


நகரமே கலவரக்கோலம்‌ கொண்டு அன்றைய இரவு முழுவதும்‌ நடு 
வீதியிலேயே குடியிருந்தது. மறுநாள்‌, 
தாக்குதலுக்குத்‌ தாங்கள்தான்‌ பொறுப்பு என்று 
ஹமாஸ்‌ தரப்பிலிருந்து அறிவிப்பு வந்தது. 
அப்துல்‌ பஸத்‌ ஓதே (Abdel-Basset Odeh) 


என்கிற இருபத்தைந்து வயது இளைஞன்‌ . 
அந்தத்‌ தாக்குதலில்‌ ஆயுதமாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டிருந்தான்‌. 

ஓதேவின்‌ பாக்கெட்டில்‌ இருந்து 
கண்டெடுக்கப்பட்ட கடிதத்தில்‌, அந்தத்‌ 
தாக்குதலுக்கான காரணம்‌ 
குறிப்பிடப்பட்டிருந்தது. அம்மாதம்‌ முழுவதும்‌ 
மேற்குக்‌ கரைப்‌ பகுதியிலும்‌ காஸாவிலும்‌ £ 
உள்ள பாலஸ்தீன்‌ அகதி முகாம்களில்‌ டம்‌ ராணுவத்தினர்‌ ஈவு 
இரக்கமில்லாமல்‌ மக்களை அடித்துத்‌ துன்புறுத்தியிருக்கிறார்கள்‌. பலபேர்‌ 
அடிபட்டு இறந்தே போயிருக்கிறார்கள்‌. இறந்தவர்கள்‌ குறித்த விவரத்தைக்‌ 
கூட வெளியிடாமல்‌ அப்படியே தூக்கி நதியிலும்‌ கடலிலும்‌ வீசிவிட்டது 
ராணுவம்‌. என்ன குரூரம்‌? இவர்களுக்கு வேறெப்படி தண்டனை கரமுடியும்‌ 2 
அரேபியர்களின்‌ எதிர்ப்பை வேறெப்படிக்‌ காட்டிவிட முடியும்‌? 
அதனால்தான்‌ இந்நடவடிக்கை. 


ON THE EVE OF PASSOVER 2002, A HAMAS SUICIDE BOMBER 
BLEW HIMSELF UP DURING A SEDER IN AN ISRAEL! HOTEL. 
HE KILLED 30 CIVILIANS AND INJURED 160. 


ட்ட ர அணைலாரா 


ன 


அதிர்ந்துவிட்டார்கள்‌. ஒரு பண்டிகை நாளை மறக்கமுடியாத அழிவு 
தினமாக்கிவிட்டது ஹமாஸ்‌. இனி ஒவ்வொரு ஈர தினத்தன்றும்‌ 
நெதன்யா படுகொலை நினைவுக்கு வரும்‌. கொண்டாட முடியாது. துக்கம்‌ 
சூழும்‌. நெஞ்சடைக்கும்‌. நிரந்தரத்‌ துயரம்‌. 

ஒரு வகையில்‌ இந்தக்‌ தாக்குதலுக்கு இஸ்ரேலியர்களைவிட பாலஸ்தீன்‌ 
அத்தாரிடி அதிகம்‌ கவலைப்பட்டது என்று சொல்லவேண்டும்‌. பழிவாங்குவது 
என்று முடிவு செய்துவிட்டால்‌ இஸ்ரேல்‌ அரசு இன்னதுதான்‌ செய்யும்‌ 
என்று சொல்லமுடியாது. மக்களையல்ல; ஆட்சியாளர்களையே கைது 
செய்து கொண்டுபோய்விடுவார்கள்‌. டின்‌ கட்ட ஆரம்பித்தால்‌ 
நிறுத்தமாட்டார்கள்‌. எதிர்ப்புத்‌ தெரிவிக்க வழியில்லை. ஆளக்கொடுத்த 
இடங்களை எந்தக்‌ கணமும்‌ திரும்ப எடுத்துக்கொண்டுவிடும்‌ அபாயம்‌ 
எப்போதும்‌ உண்டு. 

நாய்ப்பிழைப்புதான்‌. சந்தேகமில்லை. ஆனாலும்‌ பூரண சுதந்தரத்தின்‌ 
முதல்‌ படியாகத்தான்‌ அவர்கள்‌ பாலஸ்தீன்‌ அத்தாரிடி என்னும்‌ 
ஆட்சியதிகாரப்‌ பதவியைப்‌ பார்த்தார்கள்‌. 

ஹுமாஸுக்கு அரஃபாத்‌ அண்ட்‌ கோவிடம்‌ பிடிக்காத விஷயமும்‌ 
இதுவே. எதற்கு இஸ்ரேலிடம்‌ இத்தனை சமரசங்கள்‌, அடிபணிவு, 
ஆட்சிப்பிச்சை? உயிர்‌ எதற்கு இருக்கிறது? போராடி இழக்கத்‌ தானே? 


அப்படிப்பட்ட சித்தாந்தத்துடன்‌ களத்துக்கு வந்தவர்கள்தானே நீங்களும்‌? 
ஏன்‌ மாறிப்போனீர்கள்‌? எது உங்களை மாற்றியது? 

தினசரி கேட்டுக்கொண்டுதான்‌ இருந்தார்கள்‌. பாலஸ்தீன்‌ அத்தாரிடி 
கடைசிவரை அதற்கு பதில்‌ சொல்லவில்லை. உலகம்‌ உருண்டை. லட்டும்‌ 
உருண்டை. இன்றைக்கு ஹமாஸே பாலஸ்தீன்‌ அத்தாரிடியின்‌ ஆளும்‌ 
கட்சியாகிவிட்டது. அதே சமரசங்கள்‌ இல்லாது போனாலும்‌ குறைந்தபட்ச 
சமரசங்களையாவது செய்துகொள்ளத்தான்‌ வேண்டியிருக்கிறது. விதி 
நிரந்தரமாகச்‌ சிரித்தபடிதான்‌ இருக்கிறது. 

கிடக்கட்டும்‌, அதையெல்லாம்‌ பிறகு பார்த்துக்கொள்ளலாம்‌. மேற்படி 
தாக்குதல்‌ சம்பவத்தைக்‌ கண்டித்து அன்றைக்கு பாலஸ்தீன்‌ அத்தாரிடி மிகக்‌ 
கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. தாக்குதலில்‌ 
சம்பந்தப்பட்டவர்கள்‌ யாரென்றாலும்‌ கண்டுபிடித்து உடனடியாகத்‌ தக்க 
நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்‌ என்று சொன்னார்கள்‌. அல்‌ ஹயாத்‌ அல்‌ 
ஜாதிதா என்கிற அவர்களது தினசரிப்‌ பத்திரிகையில்‌ மிக விரிவாக, 
அழுத்தந்திருத்தமாக இந்தச்‌ சம்பவத்தைக்‌ கண்டித்துப்‌ பக்கம்‌ பக்கமாக 
எழுதினார்கள்‌. 


நயா பைசா பிரயோஜனமில்லை. ஆப்பரேஷன்‌ டிஃபென்சிவ்‌ ஷீல்ட்‌ 


என்கிற பெயரில்‌ அரேபியர்களுக்கு எதிரான முழுநீளத்‌ தாக்குதல்‌ திட்டம்‌ 
ஒன்றை இஸ்ரேலியப்‌ பிரதமர்‌ ஏரியல்‌ ஷரோன்‌ வகுத்துவிட்டிருந்தார்‌. 
அதற்காகவே இருபதாயிரம்‌ பேரைப்‌ புதிதாக ராணுவத்தில்‌ சேர்த்தார்கள்‌. 
கணக்கு வழக்கில்லாமல்‌ ஆயுதங்களும்‌ வெடி மருந்துகளும்‌ வழங்கப்பட்டன. 

எங்கே வேண்டுமானாலும்‌ போகலாம்‌. என்ன வேண்டுமானாலும்‌ 
செய்யலாம்‌. இனி அரபுகள்‌, குறிப்பாக ஹமாஸ்‌ அனுதாபிகள்‌ யாரும்‌ 
எழுந்திருக்கவே கூடாது என்பதுதான்‌ உத்தரவு. 

அதற்குப்‌ பிறகு நடந்த சம்பவங்களை விவரிக்கவே முடியாது. 
வெறியாட்டம்‌ ஆடிவிட்டார்கள்‌. காஸாவின்‌ ஒவ்வொரு குடியிருப்புப்‌ 
பகுதியிலும்‌ ராக்கெட்‌ தாக்குதல்‌ நடத்தப்பட்டது. கடைகள்‌ அடித்து 
நொறுக்கப்பட்டன. எங்கெங்கும்‌ தீ. கண்ணில்‌ பட்டவர்களையெல்லாம்‌ 
சுட்டார்கள்‌. கதறி ஒடியவர்களையெல்லாம்‌ கட்டிவைத்து உதைத்தார்கள்‌. 

ஒரு பக்கம்‌ இஸ்ரேலின்‌ பதில்‌ நடவடிக்கை அதன்‌ உச்சத்தைக்‌ 
தொட்டுக்கொண்டிருக்க, இன்னொரு பக்கம்‌ அதே நெதன்யா நகரில்‌ 
இன்னொரு தற்கொலைத்‌ தாக்குதல்‌ நடந்தது. 


என்னடா என்று கேட்டால்‌, இஸ்ரேலின்‌ பதில்‌ நடவடிக்கைக்கு பதில்‌ 
என்று பதில்‌ வந்தது! 

ஆனால்‌ செய்தது ஹமாஸ்‌ அல்ல. இஸ்லாமிக்‌ ஜிஹாத்‌ என்கிற 
இன்னொரு குழு. ஐந்து பேரைக்‌ கொன்று மேலும்‌ இருபது பேரை காயப்‌ 
படுத்தி, எரிகிற தீக்கு இன்னும்‌ நெய்‌ ஊற்றினார்கள்‌. 


பிராந்தியமே அலங்கோலமாகக்‌ காட்சியளித்தது. அன்று 
பற்றிக்கொண்ட நெருப்பின்‌ தகிப்பு வெகுகாலம்‌ வரை அடங்கவேயில்லை. 


9. ஆண குண்டு, பெண்‌ குண்ரு 


உறமாஸின்‌ தற்கொலைத்‌ தாக்குதல்கள்‌ குறித்துப்‌ 
பேசிக்கொண்டிருந்தோம்‌. தொண்ணூறுகளின்‌ தொடக்கத்தில்‌ ஒரு 
வெறிபோல பாலஸ்தீன்‌ மக்கள்‌ - குறிப்பாக யாசிர்‌ அரஃபாத்தின்‌ அமைதி 
நடவடிக்கைகளில்‌ நம்பிக்கையில்லாகவர்கள்‌ ஹமாஸில்‌ அலையலையாகச்‌ 
சேர்ந்துகொண்டிருந்தார்கள்‌. இதில்‌ தற்கொலைப்‌ படை வீரர்களாகத்‌ 
தேர்வாகிறவர்களை உடனடியாக ரெகுலர்‌ ராணுவத்திலிருந்து பிரித்து, தனிப்‌ 
பயிற்சிக்கு அனுப்பிவிடுவார்‌ யாஹியா அயாஷ்‌. 

தனிப்பயிற்சிகள்‌ பெரும்பாலும்‌ லெபனானில்‌ நடைபெபறும்‌. 
ஏற்கெனவே நாம்‌ சந்தித்த ஹிஸ்புல்லாவின்‌ மக்னியா ஞாபகத்தில்‌ 
இருக்கிறாரா? அவர்தான்‌. அவரிடம்தான்‌ முதலில்‌ அனுப்புவார்கள்‌. 

சுமார்‌ ஒருவாரம்‌ அல்லது பத்து நாள்‌ மக்னியாவின்‌ 
சொற்பொழிவுகளைக்‌ கேட்டுவிட்டுத்‌ திரும்பிய பிறகுதான்‌ அவர்களுக்கு 
முறையான போர்ப்பயிற்சிகள்‌ ஆரம்பமாகும்‌. இது பெரும்பாலும்‌ ஜோர்டனில்‌ 
நடைபெறும்‌. அல்லது எகிப்தில்‌. கூடுமானவரை நாட்டு நடப்புகள்‌ அவர்கள்‌ 
காதுகளுக்குப்‌ போகாமலேயே வைத்திருப்பார்கள்‌. செய்தித்தாள்‌ படிக்க 
முடியாது. டிவி பார்க்க முடியாது. அவலச்‌ செய்திகளைக்‌ கேட்க முடியாது. 


ஒரு மாதிரி அனுமகிக்கப்பட்ட மகிழ்ச்சி மனநிலையில்‌ அவர்களைக்‌ 
தொடர்ந்து வைத்திருக்க வேண்டுமென்பதை ஹமாஸ்‌ ஒரு கொள்கையாகக்‌ 
கடைபிடித்துவந்தது. ஒரு தற்கொலைக்‌ தாக்குதல்‌ உத்தேசிக்கப்பட்டு, 
அதற்கான போராளி தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டால்‌, அவரை மேற்படி 
தற்கொலைக்‌ கூட்டத்திலிருந்தும்‌ பிரித்துவிடுவார்கள்‌. 

அவர்களுக்குத்‌ தனியே மீண்டும்‌ வகுப்புகள்‌. பாடங்கள்‌. போதனைகள்‌. 
மூளைச்‌ சலவைகள்‌. முடிந்தால்‌ மீண்டும்‌ லெபனான்‌. மீண்டும்‌ இமத்‌ 
௦பாயஸ்‌ மக்னியா. சொர்க்கத்தில்‌ காத்திருக்கும்‌ சுகபோகங்கள்‌ குறித்த 
இறுதி அறிவிப்புகள்‌. தியாகத்தின்‌ பெருமை குறித்த பிரசங்கங்கள்‌. 


ஒன்று சொல்லவேண்டும்‌. ஹமாஸின்‌ தற்கொலை வீரர்களுக்கு 
இத்தனை முன்னேற்பாடுகள்‌ கூடத்‌ தேவையில்லை. அவர்கள்‌ எதற்கும்‌ 
துணிந்துதான்‌ வந்திருந்தார்கள்‌. பாலஸ்தீனத்தின்‌ அரசியல்‌ சூழலைப்‌ 
பொறுத்தவரை, எந்த இயக்கத்திலும்‌ சேராமல்‌, போராடாமல்‌, வெறுமனே 


வீட்டில்‌ இருந்தால்‌ கூட எந்தக்‌ கணத்திலும்‌ ராக்கெட்‌ வந்து தாக்கி உயிரைக்‌ 
கொண்டுபோகும்‌ அபாயம்‌ எப்போதும்‌ உண்டு. சம்பந்தப்பட்டவரைக்‌ 
கொல்லாத ராக்கெட்டுகள்‌ கூட அவரது பெற்றோரையோ, சகோதர 
சகோதரிகளையோ, வாரிசுகளையோ, பிற உறவினர்களையோ அவசியம்‌ 
கொன்றிருக்கும்‌. 

ஒரு தோராயக்‌ கணக்கெடுப்பில்‌ சுமாராக ஏழு வீடுகளுக்கு ஓர்‌ 
உயிராவது இஸ்ரேலியத்‌ தாக்குதலில்‌ இதுவரை பறிக்கப்பட்டிருக்கிறது 
என்று சொல்கிறார்கள்‌. இது 796-4க்குப்‌ பிந்தைய நிலவரம்‌. 

இத்தனை அபாயகரமான வாழ்க்கை உலகின்‌ வேறெந்தப்‌ பகுதியிலும்‌ 
கிடையாது. இப்போது என்றில்லை. எப்போதுமே. 


ஆகவே ஹமாஸின்‌ தற்கொலைப்‌ போராளிகள்‌ எதற்கும்‌ தயங்குவதே 
கிடையாது. மனத்தளவில்‌ அவர்கள்‌ எப்போதோ இறந்து 
போனவர்களாகத்தான்‌ பெரும்பாலும்‌ இருப்பார்கள்‌. தங்களை ஒரு வெடி 
குண்டாக மட்டுமே கருதுவது அவர்களது வழக்கம்‌. வீசினால்‌ வெடிக்க 
வேண்டியது வெடிகுண்டின்‌ கடமை. பாலஸ்தீனச்‌ சூட்டில்‌ எந்தக்‌ குண்டும்‌ 
பிசுபிசுத்துப்‌ போனதாகச்‌ சரித்திரமில்லை. 


இதில்‌ வியப்புக்குரிய விஷயம்‌, பல பெண்களும்‌ ஹமாஸின்‌ இந்தத்‌ 
தற்கொலைப்‌ படைப்‌ பிரிவில்‌ ஆர்வமுடன்‌ வந்து பங்கேற்றிருப்பது. 
இஸ்ரேலிய ராணுவத்தினர்‌, பாலஸ்தீன்‌ பெண்களுக்கெனப்‌ பிரத்தியேகமாக 
மேற்கொள்ளும்‌ தொந்தரவு நடவடிக்கைகளில்‌ வெஙறுப்புற்றுத்தான்‌ 
அவர்களில்‌ பலர்‌ இத்தகைய போராளி இயக்கங்களில்‌ இணைய 
ஆரம்பித்தார்கள்‌. ஒரு கட்டத்தில்‌, ஆண்‌ பெண்‌ என்கிற பாகுபாடெல்லாம்‌ 
காணாமல்‌ போய்‌, பாதிக்கப்படும்‌ அத்தனை பேருமே போராடத்‌ துணியும்‌ 
நிலைமை உண்டானபோது, துப்பாக்கி ஏந்தவும்‌, பீரங்கிகளை இயக்கவும்‌, 
வெடி குண்டுகள்‌ தயாரிக்கவும்‌, ஆயுதங்களைக்‌ கடத்தவும்‌, போரிடவும்‌ 
எப்படிப்‌ பெண்கள்‌ முன்வந்தார்களோ, அதே மாதிரி தற்கொலைப்‌ 
படையினராகவும்‌ அவர்கள்‌ பணியாற்ற முன்வர ஆரம்பித்தார்கள்‌. 


முதலில்‌ இது பிற போராளி இயக்கங்களிடையே மிகப்பெரிய 


அதிர்ச்சியை உண்டாக்கியது. இஸ்லாமியப்‌ பெண்கள்‌ இயக்கங்களுக்கு 
வருவது ஒரு விஷயம்‌. அவர்கள்‌ தற்கொலை வீரர்களாக வருவது 
இன்னொரு விஷயம்‌. இரண்டுமே அதற்குமுன்‌ நிகழ்ந்திராதவை. 
போராளிகளுக்குப்‌ பெண்களின்‌ ஆதரவு இருந்திருக்கிறது. அவர்கள்‌ 
தங்குவதற்கு அடைக்கலம்‌ தருவார்கள்‌. உணவளிப்பார்கள்‌. தமக்காகப்‌ 


பாடுபடும்‌ இயக்கத்தினர்‌ என்கிற அக்கறை உணர்வுடன்‌ தம்மால்‌ இயன்ற 
அத்தனை உதவிகளையும்‌ செய்வார்கள்‌. 


ஆனால்‌ யாரும்‌ நேரடியாக அதற்குமுன்‌ இயக்கங்களில்‌ வந்து 
சேர்ந்ததில்லை. இது சரியா என்கிற குழப்பம்‌ அனைவருக்கும்‌ இருந்தது. 
இஸ்லாம்‌ இதை அனுமதிக்குமா? பர்தா அணியும்‌ பெண்கள்‌ உடலெங்கும்‌ 
வெடிமருந்து கட்டிக்கொண்டு போவார்களா? செய்யலாமா? 
தவறாகிவிடுமா? மத விரோதம்‌ என்றாகிவிடுமா? இயக்கங்கள்‌ தம்‌ 
சுயநலத்துக்குப்‌ பெண்களைப்‌ பயன்படுத்திக்கொள்கின்றன என்கிற 
விமரிசனம்‌ வருமா? 

குழம்பினார்கள்‌. மிகவும்‌ குழம்பினார்கள்‌. என்ன செய்வதென்று 
புரியாமல்‌ தவித்தார்கள்‌. அதே சமயம்‌ ஒரு போராளியாக இயக்கத்தில்‌ 
இணைந்தே தீருவேன்‌ என்று வந்து நின்று முரண்டு பிடிக்கும்‌ 
பெண்களையும்‌ அவர்களால்‌ திருப்பி அனுப்பமுடியவில்லை. 


அப்போதுதான்‌ ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகையும்‌ திரும்பிப்‌ பார்க்க 
வைத்த ஷேக்‌ அகமது யாசினின்‌ புகழ்பெற்ற ஃபத்வா வெளியானது. 


தவறில்லை. பெண்களும்‌ போரிடலாம்‌. பெண்களும்‌ தற்கொலைப்‌ 
படையில்‌ சேரலாம்‌. சுய விருப்பத்துடன்‌. சுய ஆர்வத்துடன்‌. சுய 
நினைவுடன்‌. நிர்ப்பந்தங்கள்‌ கூடாது. அது தவறு. எந்தப்‌ பெண்மணியிடமும்‌ 
நீ இயக்கத்துக்கு வா என்று யாரும்‌ அழைக்கக்‌ கூடாது. அதே சமயம்‌ 
ஆர்வமுடன்‌ வருபவர்களை நிராகரித்துத்‌ திருப்பி அனுப்புவதும்‌ தவறு. 

நடப்பது யுத்தம்‌. பாதிக்கப்படும்‌ அத்தனை பேரும்‌ தம்‌ உணர்ச்சிகளை 
வெளிக்காட்ட வழி தேடுவது இயல்பு. ஆர்வமுடன்‌ யுத்தத்தில்‌ பங்கேற்கப்‌ 
பெண்கள்‌ வரும்போது அவர்களை அடக்கி வைக்க நினைப்பது சரியல்ல. 
நமக்கு அதற்கு உரிமை இல்லை. அவர்கள்‌ விரும்பும்‌ பயிற்சிகளை 
அளிக்கலாம்‌. அவர்கள்‌ தேர்ந்தெடுக்கும்‌ பிரிவில்‌ பணியாற்ற அனுமதிக்க 
வேண்டும்‌. அவர்களுக்கு எல்லா விதங்களிலும்‌ ஒத்துழைப்புத்‌ தரவேண்டும்‌. 
தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும்‌. 

யாசினின்‌ பத்வா (என்றால்‌ தீர்ப்பு.) அனைத்து இஸ்லாமிய 
இயக்கங்களையும்‌ சிந்திக்க வைத்தது. அவர்‌ சந்தர்ப்பவாதி அல்லர்‌. 
அரசியல்வாதியும்‌ இல்லை. ஹமாஸுக்கு இருக்கும்‌ படைபலத்துடன்‌ 
ஒப்பிடுகையில்‌ வந்து சேரும்‌ பத்திருபது பெண்கள்‌ பெரிய விஷயமே 
இல்லை. அதற்காக வக்காலத்து வாங்கவேண்டிய அவசியம்‌ அவருக்கு 


இல்லை. தவிரவும்‌ பெண்கள்‌ படையை வைத்திருப்பது இன்னும்‌ பல 
சிக்கல்களை உள்ளடக்கியது. பாலஸ்தீனின்‌ நித்திய போர்ச்சூழலில்‌ 
அவர்களைப்‌ பராமரித்து, பயிற்சியளித்துக்‌ களத்துக்கு அனுப்புவதே ஒரு தனி 
யுத்தம்‌ போலிருக்கும்‌. 

எனவே அவர்கள்‌ மெளனமாக ஏற்றுக்கொண்டார்கள்‌. ஒரு 
முன்னுதாரணமாக அவர்கள்‌ அத்தனை பேருக்கும்‌ ராஜிவ்‌ காந்தி படுகொலை 
இருந்தது. 


பெண்‌ போராளிகளைத்‌ தற்கொலைப்‌ படையினராக அனுப்புவதில்‌ என்ன 
லாபம்‌? 


** அத்தனை சுலபத்தில்‌ சந்தேக வளையத்துக்குள்‌ வரமாட்டார்கள்‌. 

** பரிசோதனைப்‌ பிரச்னைகள்‌ அவ்வளவாக இருக்காது. 

** சுலபத்தில்‌ மக்கள்‌ கூட்டத்தில்‌ அவர்களால்‌ கலந்து முன்னேற 
முடியும்‌. ஆண்கள்‌ வழிவிடுவார்கள்‌. 

** தவிரவும்‌ பர்தா அணியும்‌ பெண்கள்‌ விஷயத்தில்‌ பாதுகாப்பு 
அதிகாரிகள்‌ பெரும்பாலும்‌ நாலடி தள்ளியே நின்று 
விசாரிப்பார்கள்‌. இடுப்பில்‌ கட்டியிருக்கும்‌ வெடிகுண்டுக்கு எந்த 
ஆபத்தும்‌ வராது. 

* ஒரு பெண்‌ போராளி ஒரு காரியத்தைச்‌ சாதித்து 
உயிர்விடும்போது அது உண்டாக்கும்‌ தாக்கம்‌ அதிகமாக இருக்கும்‌. 
இன்னும்‌ பலருக்குப்‌ போராடும்‌ வெறி வரும்‌. 

இப்படியெல்லாம்‌ யோசித்துப்‌ பிற இயக்கங்களும்‌ ஹமாஸைப்‌ 
பார்த்துப்‌ பெண்‌ போராளிகளைச்‌ சேர்ப்பதில்‌ ஆர்வம்‌ காட்டத்‌ தொடங்கின. 


இது இஸ்ரேலுக்குப்‌ பெரிய தலைவலி ஆகிப்போனது. திடீரென்று 
எங்காவது ஒரு கார்‌ வந்து எதன்மீதாவது மோதி வெடிக்கும்‌. ஒரு பெண்‌ 
உடல்‌ பிறகு கண்டெடுக்கப்படும்‌. காவல்‌ அதிகாரிகள்‌ நெருங்கிப்‌ போய்ப்‌ 
பரிசோதிக்கக்‌ கூடத்‌ தயங்குவார்கள்‌. உடலை அவர்கள்‌ குச்சியால்‌ 
தொடுவதைப்‌ பார்த்தால்‌ கூட சுற்று வட்டார மக்கள்‌ கட்டிவைத்துக்‌ 
கொளுத்திவிடுவார்கள்‌. 


ஏதாவது பொதுக்கூட்டம்‌ நடக்கும்‌. முக்கியத்‌ தலைவர்கள்‌, 
அமைச்சர்கள்‌ பேச வருவார்கள்‌. பர்தா அணிந்த நூற்றுக்கணக்கான 
பெண்கள்‌ சூழ்ந்திருக்க, யாரை எப்படிப்‌ பரிசோதிப்பது? எந்த 
முகமூடிக்குள்ளும்‌ அபாயம்‌ ஒளிந்திருக்கலாம்‌. முகத்தைக்‌ காட்டுங்கள்‌ என்று 
கேட்கமுடியாது. தனியே அழைத்துப்‌ போய்ப்‌ பரிசோதிக்க முடியாது. 

இந்தப்‌ பிரச்னைக்குப்‌ பிறகுதான்‌ இஸ்ரேலிய காவல்‌ துறையில்‌ 
தனியொரு பெண்கள்‌ பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு உலகம்‌ முழுக்க 
பெண்‌ போலீஸ்‌, பெண்‌ ராணுவ அதிகாரிகள்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இதனை மிகப்பெரிய அளவில்‌, ஓர்‌ இயக்கமாகத்‌ தொடங்கிவைத்தது 
இஸ்ரேல்தான்‌. இஸ்ரேல்‌ ராணுவத்துக்குப்‌ பெண்கள்‌ வரவேற்கப்‌ 
படுகிறார்கள்‌ என்று ஊரெல்லாம்‌ போஸ்டர்‌ அடித்து ஒட்டினார்கள்‌. 
கல்லூரிகளில்‌, பல்கலைக்‌ கழகங்களில்‌ பயிலும்‌ பருவத்திலிருந்தே 
ஆர்வமுள்ள பெண்களை அடையாளம்‌ கண்டு போலீஸ்‌ பயிற்சிக்கு 
வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


அப்படிக்‌ காவல்‌ துறையில்‌ சேரவரும்‌ பெண்களுக்குச்‌ சிறப்புச்‌ 
சலுகைகளும்‌ வழங்கப்பட்டன. கூடுதல்‌ சம்பளம்‌. கூடுதல்‌ வசதிகள்‌. அரசுச்‌ 
சலுகைகள்‌ இன்னபிற. 


இந்த நடவடிக்கை சூடு பிடிக்க ஆரம்பித்தபோது, போராளி இயக்கப்‌ 
பெண்கள்‌ மட்டுமல்லாமல்‌, பாலஸ்தீனில்‌ எல்லா பெண்களுமே அவகிப்பட 
நேர்ந்தது. குழாயடியில்‌, மார்க்கெட்டில்‌, வழிபாட்டு இடங்களில்‌, பிற பொது 
இடங்களில்‌ எங்கே முஸ்லிம்‌ பெண்கள்‌ மொத்தமாக இருந்தாலும்‌ இஸ்ரேல்‌ 
காவல்‌ துறையின்‌ மகளிரணி வந்துவிடும்‌. வழக்கமான பரிசோதனை என்கிற 
பெயரில்‌ மணிக்கணக்கில்‌ வரிசையில்‌ நிற்க வைத்து உயிரை வாங்குவார்கள்‌. 


எதிர்த்துக்‌ கேள்வி கேட்போரை அடிக்கவும்‌ தாக்கவும்‌ தொடங்கினார்கள்‌. 


இது, சாதுவான பெண்கள்‌ பலரையே உசுப்பேற்றி, ஹமாஸில்‌ சேரத்‌ 
தூண்டியது. ஆறு குழந்தைகளின்‌ தாயான மரியம்‌ ஃபராஹத்‌ (Mariam 
Farahat) என்கிற பெண்மணி, இஸ்ரேலியத்‌ தாக்குதலில்‌ தன்னுடைய மூன்று 
குழந்தைகளை பலி கொடுத்தபிறகு எஞ்சிய குழந்தைகளை ஹமாஸில்‌ 
கொண்டுவந்து தானே சேர்த்து, யுத்தத்தில்‌ இவர்களையும்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளுங்கள்‌ என்று கேட்டுக்‌ கொண்டதோடு மட்டுமல்லாமல்‌ தானும்‌ 
ஹமாஸின்‌ அரசியல்‌ பிரிவில்‌ சேர்ந்து பணியாற்றத்‌ தொடங்கியது மிகச்‌ 
சமீபத்தில்‌ நடந்த ஒரு விஷயம்‌. 


காஸாவில்‌ ஒரு சம்பவம்‌ நடந்தது. இரண்டாவது இண்டிஃபாதா 


போராட்டம்‌ நடந்துகொண்டிருந்த காலம்‌. பேரணியில்‌ 
சென்றுகொண்டிருந்த முஸ்லிம்‌ பெண்களை இஸ்ரேலியப்‌ பெண்‌ போலீஸ்‌ 
படை தகுந்த காரணமில்லாமல்‌ தாக்கி, கடும்‌ ரத்த காயத்துக்கு உள்ளாக்கிய 
ஒரு சம்பவம்‌ பாலஸ்தீன்‌ முழுவதும்‌ பெரிய அளவில்‌ அதிருப்தி அலையை 
எழுப்பியிருந்தது. 

நான்கு குழந்தைகளுக்குத்‌ தாயான ஒரு பெண்மணி ஒருநாள்‌ 
விறுவிறுவென்று ஹமாஸ்‌ அலுவலகத்துக்கு வந்தார்‌. உள்ளே அவர்‌ யாரைப்‌ 
பார்த்தார்‌, என்ன பேசினார்‌ என்று தெரியாது. 


அடுத்த பத்தாவது தினம்‌, டெல்‌ அவிவ்‌ நகரில்‌ ஒரு முக்கியமான 
மார்க்கெட்டில்‌ பட்டப்பகலில்‌ அவர்‌ தன்னைத்தானே வெடிக்கச்‌ செய்து 
உயிரை விட்டு இருபத்தியேழு பேரின்‌ உயிரைப்‌ பறித்தார்‌. 

சம்பவம்‌ நடந்த நான்கு மாதங்களில்‌ மீண்டும்‌ இதே போன்ற 
இன்னொரு சம்பவம்‌ நடந்தது. தனது பத்து வயது மகனை அழைத்து வந்து 
ஒரு ஹமாஸ்‌ தலைவர்‌ முன்‌ நிறுத்தினார்‌ ஒரு பெண்மணி. இனி இவன்‌ 
உங்கள்‌ பொறுப்பு. முறையான போர்ப்பயிற்சி அளியுங்கள்‌. முடிந்தால்‌ 
கொஞ்சம்‌ கல்வி கொடுங்கள்‌. இயக்கத்துக்காக இவனை நான்‌ 
நன்கொடையாக அளிக்கிறேன்‌. எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று 
சொல்லிவிட்டு, அதே போல இடுப்பில்‌ வெடி மருந்து பெல்ட்‌ அணிந்து 
கொண்டு போய்‌ வெடித்தார்‌. ஏழு பேர்‌ பலி. 

ஹமாஸின்‌ தற்கொலைப்‌ படைப்பிரிவை யார்‌ நிர்வகிக்கிறார்கள்‌ என்று 
பதினைந்து வருடங்களாக சிண்டைப்‌ பிய்த்துக்கொண்டது இஸ்ரேலிய 
காவல்‌ துறை. கண்டுபிடிக்க முடியவில்லை. மூன்று மாதங்களுக்கு 
ஒருமுறையாவது தாக்குதல்‌ நடக்கிறது. தடுக்க முடியவில்லை. என்ன 
செய்யலாம்‌ என்று யோசித்தார்கள்‌. உளவுத்துறையை முடுக்கிவிட்டு, அந்தக்‌ 
குறிப்பிட்ட பிரிவின்‌ தலைவர்‌ யார்‌ என்று எப்படியாவது கண்டுபிடித்தாக 
வேண்டும்‌ என்று உத்தரவிட்டார்கள்‌. 

கடந்த மே 2006ல்தான்‌ அவர்களால்‌ அந்தத்‌ தலைவர்‌ யார்‌ என்றே 
தெரிந்துகொள்ள முடிந்தது. 


10. உரசிய புல்டோசர்‌ 


(டிசம்பர்‌ 1, 2001 தொடங்கி டிசம்பர்‌ 1, 2003க்கு முன்னதாக மொத்தம்‌ 
இருபது தற்கொலைக்‌ தாக்குதல்கள்‌. ஒன்றுகூட புஸ்வாணமாகவில்லை. 
ஒருமுறை கூடத்‌ தடுக்கப்படவில்லை. இஸ்ரேலியக்‌ காவல்‌ துறையினரால்‌ 
ஒன்றுமே செய்யமுடியவில்லை. 


யார்‌ திட்டமிடுகிறார்கள்‌? யார்‌ வடிவமைக்கிறார்கள்‌? இந்தக்‌ 
களேபரத்துக்கெல்லாம்‌ யார்‌ பொறுப்பு? எல்லாவற்றையுமே ஹமாஸ்‌ 
மேலிடம்தான்‌ முடிவு செய்யும்‌ என்று எண்ணிக்‌ கொண்டிருக்க முடியாது. 
ஹமாஸ்‌ ஒன்றும்‌ அல்‌ காயிதா இல்லை. செய்வதை ஒழுங்காகச்‌ செய்‌ 
என்றுதான்‌ மேலிடம்‌ இங்கே சொல்லும்‌. என்ன செய்யலாம்‌ என்பதை 
முடிவெடுக்கப்‌ பலபேர்‌ இருக்கிற இயக்கம்‌ அது. 

தேடினார்கள்‌. சல்லடை போட்டுத்‌ தேடினார்கள்‌. ஹமாஸின்‌ ராணுவப்‌ 
பொறுப்பாளர்களை அவர்களுக்குத்‌ தெரியும்‌. தளபதி யார்‌, 
லெஃப்டினெண்டுகள்‌ யார்‌ யார்‌, பிற முக்கியஸ்தர்கள்‌ யார்‌ என்று எல்லாம்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ தற்கொலைப்‌ படைப்பிரிவின்‌ அதிகாரி யார்‌ என்பது 
மட்டும்‌ 2003ம்‌ ஆண்டு வரை கண்டுபிடிக்கப்படவேயில்லை. 


2004ல்‌ சுமார்‌ ஏழு பேர்‌ கொண்ட பட்டியலை வைத்துக்கொண்டு, 
இதற்குள்‌ யாரோ ஒருவர்தான்‌ என்கிற எல்லைக்கு வந்தார்கள்‌. 2005ல்‌ 
அந்தப்‌ பட்டியலில்‌ இரண்டு பேர்‌ மட்டும்‌ இருந்தார்கள்‌. 2006ல்தான்‌ 
உண்மை தெரியவந்தது. 

அவர்‌ பெயர்‌ இப்ராஹிம்‌ ஹமீக்‌. 
மேற்குக்‌ கரை வாசி. ரமல்லாவுக்கு 
அருகே சில்வாத்‌ என்கிற கிராமத்தில்‌ 
பிறந்து வளர்ந்தவர்‌. மேற்குக்‌ கரையில்‌ 
வசிப்பவரானாலும்‌ பி.எல்‌.ஒவைக்‌ 
கண்டால்‌ இப்ராஹிமுக்குப்‌ பிடிக்காது. 
அதே சித்தாந்தம்‌. இஸ்ரேலிடம்‌ 
ஆட்சியைப்‌ பிச்சை வாங்கிவிட்டார்கள்‌ 
என்கிற கோபம்‌. அதனாலேயே இப்ராஹிம்‌ ஹமாஸில்‌ இணைந்து, 
பணியாற்றத்‌ தொடங்கினார்‌. 


தொண்ணூறுகளின்‌ இறுதியில்‌ ஹமாஸின்‌ மிக முக்கியத்‌ 
தலைவர்களுள்‌ ஒருவரானார்‌ இப்ராஹிம்‌. அதன்‌ ராணுவப்‌ பிரிவு 
மேற்கொண்ட பல்வேறு தாக்குதல்களுக்கு மிகத்‌ திறமையாக வடிவம்‌ 
கொடுத்தது காரணம்‌. 

ஹமாஸ்‌, தற்கொலைப்‌ பிரிவு என்று ஒரு புதுப்பிரிவைத்‌ 
தொடங்கியபோது, போராளிகளுக்கு பயிற்சியளிக்க மறு யோசனையே 
இல்லாமல்‌ இப்ராஹிமைத்தான்‌ தேர்ந்தெடுத்தது. இப்ராஹிம்‌ அசப்பில்‌ ஒரு 
கணமும்‌ புன்னகை செய்யாமல்‌ இருக்கமாட்டார்‌ என்று ஒரு தகவல்‌ 
இருக்கிறது. மிகக்‌ கொடூரமான தாக்குதல்‌ திட்டங்களை புன்னகையுடன்‌, 
குரல்‌ எழுப்பாமல்‌, சற்றும்‌ உணர்ச்சிவசப்படாமல்‌ ஒரு மணிநேரம்‌ கூட 
விளக்குவார்‌. 

அதைச்‌ செய்து முடித்த சுவடே இல்லாமல்‌ மணிக்கணக்கில்‌ 
இலக்கியமும்‌ பேசுவார்‌. இப்ராஹிமுக்கு பாரசீகக்‌ கவிஞர்‌ ஜலாலுத்தீன்‌ 
ரூமியின்‌ கவிதைகள்‌ என்றால்‌ மிகவும்‌ இஷ்டம்‌. இந்தக்‌ கையில்‌ கவிதைப்‌ 
புத்தகம்‌. அந்தக்‌ கையில்‌ துப்பாக்கி. என்ன பிரச்னை? ஒன்றுமில்லை. 
அதாவது, அவருக்கு. 


இந்த ஆண்டு மே மாதம்‌ முதல்‌ வாரத்தில்‌ இஸ்ரேலிய ராணுவத்துக்கு 
இப்ராஹிம்‌ குறித்த விவரங்கள்‌ கிடைத்தன. உளவுத்துறையின்‌ மூலம்‌, 
கிடைத்த விவரங்கள்‌ உண்மைதான்‌ என்று ஊர்ஜிதப்படுத்திக்‌ 
கொண்டார்கள்‌. எத்தனை தற்கொலைத்‌ தாக்குதல்கள்‌! 


ஜெருசலேம்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ இப்ராஹிம்‌ ஒரு தற்கொலைத்‌ 
தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்‌. ஏராளமான அமெரிக்க மாணவர்கள்‌ 
படித்துக்கொண்டிருந்த இடம்‌. குறி சற்றும்‌ பிசகாத தாக்குதல்‌ அது. எழுந்த 
அலறலில்‌ அமெரிக்க அதிபரே இஸ்ரேல்‌ அரசைத்‌ தொலைபேசியில்‌ 
அழைத்து என்ன ஆச்சு என்று விசாரிக்கும்படி ஆகிப்போனது. வேற்று 
தேசத்து மனிதர்களுக்கு ஒரு நாட்டில்‌ அபாயம்‌ உண்டானால்‌ எழுகிற 
பிரச்னைகள்‌ மிக அதிகம்‌. பல பேருக்கு பதில்‌ சொல்ல வேண்டியிருக்கும்‌. 
விசாரணை பிராணனை வாங்கும்‌. இரு தரப்பு ஒத்துழைப்பு என்கிற 
பெயரில்‌, எல்லாத்‌ தரப்பிலிருந்தும்‌ குடைச்சல்கள்‌ வரும்‌. 


இப்ராஹிமுக்கு அதுதான்‌ வேண்டியிருந்தது. கச்சிதமாகக்‌ காரியத்தைச்‌ 
செய்து முடித்தார்‌. பலி எண்ணிக்கை பத்தோ, பன்னிரண்டோ. துல்லியமாக 


விவரம்‌ தெரியாதுபோனாலும்‌, பாதிப்பு மிக அதிகம்‌. அதில்‌ சந்தேகமில்லை. 


அதே போலத்தான்‌ இஸ்ரேலின்‌ ஒரு பெட்ரோலியக்‌ கிடங்கை 
வெடிக்கச்‌ செய்ததும்‌ ஒரு ரயில்பாதையை நாசப்படுத்தியதும்கூட. 


கொத்துக்கொத்தாக யூதர்களை அழிப்பது என்பதுதான்‌ ஹமாஸின்‌ 
தொடக்ககாலத்‌ தற்கொலைத்‌ தாக்குதல்களுக்கு நோக்கமாக இருந்தது. 
இப்ராஹிம்தான்‌,  உயிர்ப்பலிகளைவிட, அதிச்சியெழுப்பும்‌ விதத்தில்‌ 
காரியங்களை முடிப்பது அவசியம்‌ என்று நோக்கத்தில்‌ ஒரு திருத்தத்தைக்‌ 
கொண்டுவந்தது. 

1998ம்‌ ஆண்டே ஒருமுறை இஸ்ரேலிய அரசு இப்ராஹிம்‌ ஹமீதைக்‌ 
கைது செய்து சிறைவைத்தது. ஆனால்‌ அவர்‌ தலைவர்களுள்‌ ஒருவர்‌ என்கிற 
விவரம்‌ அப்போது அவர்களுக்குத்‌ தெரியாது. ஹமாஸின்‌ போராளிகளுள்‌ 
ஒருவர்‌ என்று நினைத்துவிட்டார்கள்‌. 2002ம்‌ ஆண்டு ஏதோ கொஞ்சம்‌ 
எச்சரித்து விடுதலையும்‌ செய்துவிட்டார்கள்‌. 

அதன்பின்‌ உள்ளூரிலேயே இருந்தும்‌ இப்ராஹிம்‌ அவர்கள்‌ கண்ணில்‌ 
படவே இல்லை. செய்தியில்‌ வருகிற நபரும்‌ இல்லை அவர்‌. எனவே எந்த 
வகையிலும்‌ அவர்‌ மீது இஸ்ரேலுக்குச்‌ சந்தேகம்‌ வராமலேயே இருந்தது. 

2006ன்‌ தொடக்கத்தில்தான்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக அந்தப்‌ பெயர்‌ 


அடிபடத்‌ தொடங்கியது. ஹமாஸின்‌ தாக்குதல்களில்‌ திடீரென்று 
மேற்குக்கரை ஆள்கள்‌ அதிகம்‌ இடம்பெறுகிறார்களே, இது எப்படி? அது 
பி.எல்‌.ஏ கோட்டை அல்லவா? இங்கே ஹமாஸுக்கு எந்தத்‌ தலை 
இருக்கிறது? அதுவும்‌ இத்தனை ஆள்களைக்‌ கவரும்‌ விதத்தில்‌ 2 


புரியவில்லை. எனவே, விசாரிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


பாலஸ்தீன்‌ அத்தாரிடியின்‌ பிரதமராகப்‌ பொறுப்பேற்றிருந்த 
இஸ்மாயில்‌ ஹனியாவிடமும்‌ துருவித்துருவிக்‌ கேட்டுப்‌ பார்த்தார்கள்‌. 
ம்ஹும்‌. ஹமாஸ்‌ இப்போதெல்லாம்‌ தற்கொலைத்‌ தாக்குதல்களில்‌ 
இறங்குவதில்லை. நாங்கள்‌ ஆளத்‌ தொடங்கிவிட்டோம்‌. எங்கள்‌ கவனம்‌ 
வளர்ச்சிப்பணிகளின்‌ மீதுதான்‌ என்று ஒரே பாட்டைத்தான்‌ அவர்‌ வேறு 
வேறு ராகங்களில்‌ பாடிக்கொண்டிருந்கதார்‌. 

ஆனாலும்‌ இஸ்ரேலுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது ஹமாஸின்‌ 
தற்கொலைப்‌ படை எந்தக்‌ காரியத்திலும்‌ ஈடுபடவில்லை என்பது 
உண்மைதான்‌. ஆனால்‌ செய்தவற்றுக்கு யார்‌ பொறுப்பு? 

அது எதற்கு? ஆகவே ஹனியா பதில்‌ சொல்லவில்லை. பொறுத்துப்‌ 
பொறுத்துப்‌ பார்த்தார்கள்‌. அதன்பிறகுதான்‌ உளவுத்துறை ஆள்களை 


மேற்குக்‌ கரைப்‌ பகுதியில்‌ பிரத்தியேகமாக இதற்கென்றே ஊடுருவவிட்டு 
இப்ராஹிமைக்‌ கண்டுபிடித்தார்கள்‌. 

47 வயதான இப்ராஹிம்‌ ஹமீத்‌. கவிதைப்‌ பிரியர்‌. கொலைப்‌ பிரியர்‌. 
எப்படி இத்தனைநாள்‌ கண்ணில்‌ படாதுபோய்விட்டார்‌ 2 

மே மாதம்‌ 24ம்‌ தேதி அதிகாலை (அல்லது மே மாதம்‌ 23ம்‌ தேதி 
நள்ளிரவு) இப்ராஹிமை அவரது சொந்த கிராமத்தில்‌, சொந்த வீட்டில்‌ சுற்றி 
வளைத்தது இஸ்ரேலியப்‌ படை. அந்த இடத்திலிருந்து சரியாக முன்னூறு 
மீட்டர்‌ தொலைவில்தான்‌ பாலஸ்தீனின்‌ அதிபர்‌ மம்மூத்‌ அப்பாஸின்‌ வீடும்‌ 
இருக்கிறது. 

அதனாலென்ன? சுற்றி வளைத்தார்கள்‌. பன்னிரண்டு ஜீப்புகள்‌ நிறைய 
வீரர்கள்‌. தவிரவும்‌ ஒரு லாரி நிறைய அதிரடிப்‌ படையினர்‌. இரண்டு முக்கிய 
அதிகாரிகள்‌. 

திருவாளர்‌ இப்ராஹிம்‌ அவர்களே, நீங்கள்‌ சுற்றி 
வளைக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. மரியாதையாகச்‌ சரணடைந்துவிடுவது 
உங்களுக்கும்‌ உங்கள்‌ வீட்டாருக்கும்‌ வீட்டுக்கும்‌ நல்லது. உங்களுக்கு ஐந்து 
நிமிடங்கள்‌ அவகாசம்‌ உண்டு. நீங்கள்‌ வெளியே வராவிட்டால்‌ வீடு 


இடிக்கப்படும்‌. புல்டோசர்‌ தயாராக இருக்கிறது. வீட்டுடன்‌ சேர்த்து 
நீங்களும்‌ நசுக்கப்படுவீர்கள்‌. 


லவுட்‌ ஸ்பீக்கர்‌ வைத்து அறிவித்தார்கள்‌. சட்டென்று யோசித்தார்கள்‌. 
அறிவிப்பு ஆங்கிலத்தில்‌ செய்யப்பட்டது. ஒருவேளை இப்ராஹிமுக்கு 
ஆங்கிலம்‌ தெரியவில்லை என்றால்‌? உடனே ஓடிப்போய்‌ அரபு மொழி 
பேசத்தெரிந்த ஒரு போலீஸ்காரரைக்‌ கூப்பிட்டுக்கொண்டு வந்து அதே 
செய்தியை மொழி பெயர்த்தும்‌ அறிவித்தார்கள்‌. 

ஆனால்‌ ஐந்து நிமிடங்கள்‌ கடந்தும்‌ உள்ளிருந்து சத்தம்‌ இல்லை. 
அசைவுகள்‌ இல்லை. யாரும்‌ இருப்பதற்கான அடையாளம்‌ கூடத்‌ 
தெரியவில்லை. 

எனவே, ஓர்‌ எச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த இரண்டு மாடிக்‌ 
குடியிருப்பின்‌ தரைத்‌ தளத்தில்‌ இருந்த ஒரு கடையின்‌ இரும்பு ஷட்டரை 
புல்டோசரால்‌ தள்ளி நொறுக்க ஆரம்பித்தார்கள்‌. 

கரகரகரவென்று ஷட்டர்‌ கிழிக்கப்படும்‌ ஓசை பிராந்தியத்தின்‌ 
அமைதியை அடியோடு குலைத்துப்‌ போட்டது. 


மீண்டும்‌ காத்திருந்தார்கள்‌. மீண்டும்‌ அறிவித்தார்கள்‌. அரை மணிநேரம்‌ 
கழிந்தபிறகு உள்ளே யாரோ இருப்பதற்கான முதல்‌ அடையாளங்கள்‌ 
தெரியத்‌ தொடங்கின. நிழலாக ஒரு உருவம்‌ நகர்ந்து போனமாதிரி இல்லை? 

மீண்டும்‌ எச்சரிக்கை மணி அடித்தது. இதுதான்‌ இறுதி வாய்ப்பு. 
மரியாதையாகச்‌ சரணடைந்துவிடுங்கள்‌. இல்லாவிட்டால்‌ விளைவு மிகவும்‌ 
மோசமாக இருக்கும்‌. 


சாம்பல்‌ நிற பேண்டும்‌ வெளிர்‌ நீலத்தில்‌ சட்டையும்‌ அணிந்த மனிதர்‌ 
ஒருவர்‌ உள்ளிருந்து இருளில்‌ மெல்ல வெளியே வந்தார்‌. உடனடியாக 
வீரர்கள்‌ அவரைச்‌ சுற்றி வளைத்துக்கொண்டார்கள்‌. பாய்ந்து ஓடிச்‌ சென்று 
அவரிடம்‌ ஆயுதம்‌ ஏதும்‌ இருக்கிறதா என்று பரிசோதித்தார்கள்‌. 

என்ன அபத்தம்‌ இது? ஒரு ஆயுதம்‌, இன்னொரு ஆயுதம்‌ வைத்திருக்குமா 
என்ன? 

அவர்‌ முரண்டு பிடிக்கவில்லை. மறுப்பேதும்‌ சொல்லவில்லை. 
இப்போது நான்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்று கேட்டார்‌. 


எங்களுடன்‌ வரவேண்டும்‌. அவ்வளவுதான்‌. இப்ராஹிம்‌ உடன்பட்டார்‌. 
உடனடியாக அவரது ஆடைகள்‌ களையப்பட்டன. வெறும்‌ அண்டர்வேர்‌. 
அவ்வளவுதான்‌. ஜீப்பில்‌ ஏற்றப்பட்டார்‌. 

மறுபுறம்‌ இப்ராஹிமின்‌ வீட்டுக்குள்‌ நுழைந்த காவலர்கள்‌ அங்குலம்‌ 
விடாமல்‌ தேடினார்கள்‌. ஏதாவது இருக்கிறதா? புதிதாக ஏதும்‌ கிடைக்குமா 2 
ஒரு ரோபாட்‌ எடுத்துச்‌ சென்றிருந்தார்கள்‌. அசப்பில்‌ மனிதனைப்‌ போலவே 


இருக்கும்‌ ரோபாட்‌. வெடி பொருள்கள்‌, குண்டுகள்‌, துப்பாக்கிகள்‌, வேறு 
ஆயுதங்கள்‌ எது இருந்தாலும்‌, எங்கே பதுக்கப்பட்டிருந்தாலும்‌ தேடிப்போய்‌ 
எடுத்துவிடும்‌ ரோபாட்‌. அந்த ரோபாட்‌ இப்ராஹிம்‌ வீட்டிலிருந்து இரண்டு 
பிஸ்டல்களை மட்டும்‌ எடுத்துக்‌ கொடுத்தது. வேறு ஆயுதம்‌ ஏதுமில்லை 
என்று சொல்லிவிட்டது. 


இப்ராஹிம்‌ கைது செய்யப்பட்டுவிட்டார்‌ என்கிற விஷயம்‌ 
தெரிந்ததுமே காஸாவில்‌ பதற்றம்‌ சூழ்ந்தது. போராளிகள்‌ ஆங்காங்கே கூடி 
அடுத்தக்கட்ட பதிலடி குறித்துப்‌ பேச ஆரம்பித்தார்கள்‌. எப்படியும்‌ ஒரு 
பெரிய யுத்தம்‌ வரத்தான்‌ போகிறது என்று அவர்களுக்கு உள்ளுணர்வு 
சொன்னது. 

நடந்திருப்பது அத்துமீறல்‌. சந்தேகமில்லாமல்‌ அத்துமீறல்‌. ஹமாஸ்‌ 
இன்றைக்குத்‌ தீவிரவாதச்‌ செயல்‌ எதையும்‌ புரிவதில்லை. மாறாக, 


பாலஸ்தீன்‌ அத்தாரிடியின்‌ ஆளும்‌ கட்சியாக, மக்களின்‌ பெரும்பான்மை 
நம்பிக்கையைப்‌ பெற்று, ஆண்டுகொண்டிருக்கிறது. அதே மேற்குக்‌ 
கரையில்தான்‌ பிரதமர்‌ இஸ்மாயில்‌ ஹனியாவும்‌ இருக்கிறார்‌. அவருக்கு 
முறைப்படி ஒரு தகவல்‌ கூடத்‌ தராமல்‌ இஸ்ரேல்‌ உள்ளே புகுந்து கலாட்டா 
செய்திருக்கிறது. இதென்ன அக்கிரமம்‌? 

மிகப்பெரிய அளவில்‌ யுத்தத்துக்கான முஸ்தீபுகள்‌ ஆரம்பமாயின. முதல்‌ 
கட்டமாக, ஹனியாவே பதவி விலகுவார்‌ என்றும்‌ வதந்திகள்‌ எழுந்தன. 
இதோ வெடிக்கப்போகிறது யுத்தம்‌ என்று தினசரி செய்திகள்‌ 
வரத்தொடங்கின. 


ஆனால்‌ ஹனியா மிகத்‌ திறமையாக அந்த நெருக்கடியைச்‌ சமாளித்தார்‌. 
யுத்தமா? அதெல்லாம்‌ இல்லை. ஹமாஸ்‌ தன்‌ எதிர்ப்பை அமைதியான 
முறையில்‌ வெளிக்காட்டும்‌. அடக்குமுறை நமக்குப்‌ புதிதல்ல. அத்துமீறல்‌ 
இஸ்ரேலுக்கும்‌ புதிதல்ல. 

ஆனால்‌ உடனடியாக ஒரு காரியம்‌ செய்தார்கள்‌. காஸாவைக்‌ 
காட்டிலும்‌ மேற்குக்‌ கரையில்‌ இஸ்ரேல்‌ ராணுவத்தின்‌ ஊடுருவலும்‌ 
கண்காணிப்பும்‌ அதிகம்‌. ஆகவே, மேற்குக்‌ கரையில்‌ வசிக்கும்‌ ஹமாஸ்‌ 
ஆள்கள்‌ அத்தனை பேரையும்‌ உடனடியாகத்‌ தலைமறைவாகிவிடச்‌ 
சொல்லிவிட்டார்கள்‌. இது, இப்ராஹிமைத்‌ தொடர்ந்து அந்தப்‌ 
பிராந்தியத்தில்‌ உள்ள அத்தனை ஹமாஸ்‌ போராளிகளையும்‌ 


அள்ளிக்கொண்டு போய்விடலாம்‌ என்று கனவுகண்ட இஸ்ரேல்‌ 
ராணுவத்துக்கு மிகப்பெரிய அடியாக அமைந்துவிட்டது. 


இஸ்ரேலியப்‌ பிரதமர்‌ இஹாத்‌ ஓல்மர்ட்டுக்கு இன்றைய தலையாய 
தலைவலி இதுதான்‌. ஆளும்‌ கட்சியாகவும்‌ இருக்கிறார்கள்‌; ஆளும்‌ 
தீவிரர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. ஒன்றும்‌ செய்யமுடியவில்லை. 


அமெரிக்க அதிபர்‌ ஜார்ஜ்‌ புஷ்‌ இதற்குக்‌ கொடுத்திருக்கும்‌ யோசனை - 
அதிபர்‌ மம்மூத்‌ அப்பாஸைத்‌ தூக்கமுடியுமா பாருங்கள்‌. ஹமாஸை 
ஒழிக்கமுடியாமல்‌ அப்புறம்‌ என்ன எதிர்க்கட்சி, எதிரிக்கட்சி என்று 
அலட்டல்‌? 


11. பணம்‌ வரும்‌ பாதை 


சாதிலும்‌ அதிரடி. எப்போதும்‌ பயங்கரம்‌. கிட்டத்தட்ட ஹமாஸ்‌ 
தோன்றிய நாளாக தினசரி ஏதாவது ஒரு தாக்குதலை 
நிகழ்த்திக்கொண்டுதான்‌ இருந்தார்கள்‌. அல்‌ காயிதா, ஹிஸ்புல்லா போல 
சரித்திரம்‌ மறக்கமுடியாத மாபெரும்‌ படுகொலைகளையோ, மிகப்பெரிய ஆள்‌ 
கடத்தல்‌ வைபவங்களையோ ஹமாஸ்‌ செய்ததில்லை என்றாலும்‌, 
தொடர்ச்சியாக, நூற்றுக்கணக்கான குண்டு வெடிப்புச்‌ சம்பவங்களுக்கும்‌ 
தினசரி யுத்தத்துக்கும்‌ அங்கே குறைவே கிடையாது. 


தற்கொலைப்‌ படை உண்டு. நேரடி ராணுவம்‌ உண்டு. கடத்தலும்‌ 
உண்டு. அனைத்திலும்‌ ஈடுபட்ட இயக்கம்தான்‌. சொல்லப்போனால்‌ 
எப்போதாவது நிகழ்த்தப்படும்‌ மெகா அதிரடிகளைக்‌ காட்டிலும்‌ இந்த தினசரி 
குட்டி அதிரடிகள்‌ உண்டாக்கும்‌ பாதிப்புகள்‌ மிக அதிகம்‌. 

ஆனால்‌ திட்டமிட்டு, பத்தாண்டு காலத்துக்கு மேலாக இதையெல்லாம்‌ 
தடையில்லாமல்‌ செய்துவருவதற்குப்‌ பணம்‌ எங்கிருந்து வருகிறது? 


மிக முக்கியமான கேள்வி இது. ஹமாஸ்‌ தொடங்கிய காலத்திலிருந்தே 
இந்தக்‌ கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கிறது. முந்தைய சமூகப்‌ 
பணிகளுக்காவது உண்டியல்‌ ஏந்தியிருப்பார்கள்‌ என்று யூகிக்கலாம்‌. 
பிந்தைய “சமூகக்‌ களையெடுப்பு”“ப்‌ பணிகளுக்கு யார்‌ பணம்‌ தந்தார்கள்‌? 


வசூல்தான்‌. இதில்‌ சந்தேகமே இல்லை. ஆனால்‌ ஹமாஸுக்கு வேறு 
சில வருமான வழிகளும்‌ உண்டு. அவர்கள்‌ சில விலங்குப்‌ பண்ணைகள்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புவரை லெபனானிலும்‌ 
ஜோர்டனிலும்‌ ஏராளமான விவசாயப்‌ பண்ணைகளையும்‌ வைத்து 
நடத்திக்கொண்டிருந்தார்கள்‌. தவிர பல நெசவு மையங்களும்‌ ஹமாஸுக்கு 
உண்டு. ஏராளமான தையல்‌ பள்ளிகளையும்‌ அவர்கள்‌ நடத்துகிறார்கள்‌. 
பேக்கரித்‌ தொழிலைக்‌ கூட அவர்கள்‌ விட்டுவைக்கவில்லை. 


இதெல்லாம்‌ சோற்றுக்குச்‌ சரி. 


துப்பாக்கிகளுக்கு? குண்டுகளுக்கு? கடத்தல்‌ நாடகங்களுக்கு? நேரடி 
யுத்தங்களுக்கு? சொந்தமாக ராக்கெட்‌ தயாரித்துப்‌ பயன்படுத்துவதற்கு£ 


முன்பே சொன்னதுபோல்‌ நன்கொடைகள்‌ மூலம்தான்‌ ஹமாஸும்‌ தன்‌ 
செயல்பாடுகளை நடத்திக்கொண்டிருக்கிறது. 

பாலஸ்தீனில்‌ மட்டுமின்றி, வெளிநாடுகளிலும்‌ நன்கொடை 
திரட்டுவதை ஆரம்ப காலம்‌ முதலே கவனமாகப்‌ பின்பற்றிவருகிறது ஹமாஸ்‌. 
இப்படிச்‌ சேர்ந்த நன்கொடைகள்‌, தொண்ணூறுகளின்‌ தொடக்கத்திலேயே, 
சுமார்‌ ஒரு மில்லியன்‌ டாலர்களைத்‌ தாண்டியிருந்ததாக ஒரு கணக்கு 
உள்ளது. 


காஸாவைப்‌ பொறுத்தவரை மக்கள்‌ வரி கட்டுவது போலவே 
ஆண்டுதோறும்‌ ஹமாஸாக்கு நிதியளித்துவிடுவார்கள்‌. கட்டாய வரி, 
தண்டல்‌ என்றெல்லாம்‌ இதனை இஸ்ரேல்‌ அரசு சொன்னாலும்‌ மக்கள்‌ 
அங்கே விரும்பித்தான்‌ ஹமாஸாக்கு நிதி அளித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்பதை மறுக்கவே முடியாது. 


ஆண்டு நிதி அளிக்க முடியாதவர்கள்‌ மாதம்‌ தோறும்‌ வருமானத்தில்‌ 
கொஞ்சத்தை அளிப்பது வழக்கம்‌. இதனை ஒரு சமூகக்‌ கடமையாகவே 
அவர்கள்‌ செய்துவருகிறார்கள்‌. 


ஹமாஸ்‌ உருவாகி, பலம்‌ பெறுவதற்கு முன்னர்‌, வெளி நாடுகளில்‌ 


வாழ்ந்துகொண்டிருந்த பாலஸ்தீனியர்கள்‌ பி.எல்‌.ஓவுக்குக்‌ கணிசமான நிதி 
அளித்துவந்தார்கள்‌. ஆனால்‌ ஒஸ்லோ ஒப்பந்தத்துக்குப்‌ பிறகு அரஃபாத்தின்‌ 
அரசியல்‌ செயல்பாடுகளில்‌ அதிருப்தி கொண்டவர்கள்‌ தங்கள்‌ 
நிதிப்பாதையை மேற்குக்‌ கரையிலிருந்து காஸாவுக்கு மாற்றிக்‌ 
கொண்டுவிட்டார்கள்‌. 


இது அப்போது ஹமாஸே எதிர்பாராதது. கணிசமான அன்னியச்‌ 
செலாவணி அவர்களுக்குக்‌ கிடைத்தது. துணிந்து கருப்பு மார்க்கெட்டில்‌ 
அதனை மாற்றி, இன்னும்‌ நிறைய பணம்‌ பெற ஆரம்பித்தார்கள்‌. 

இப்படித்‌ தனிமனிதர்கள்‌ தரும்‌ நன்கொடையோடு, ஹமாஸுக்கு 
உதவும்‌ சில நிறுவனங்களும்‌ உண்டு. இஸ்லாமிய காங்கிரஸாக ஹமாஸ்‌ 
இருந்த காலத்தில்‌ இஸ்ரேலே உதவியிருக்கிறது என்பதை ஏற்கெனவே 
பார்த்திருக்கிறோம்‌. அது ஹமாஸ்‌ ஆனபிறகு மத்தியக்‌ கிழக்கின்‌ பல தேச 
அரசுகள்‌ தொடர்ச்சியாக ஹமாஸுக்கு உதவத்‌ தொடங்கின. அரசுகள்‌ 
உதவுவதைப்‌ பார்த்துப்‌ பல நிறுவனங்களும்‌ தங்கள்‌ உதவிக்கரங்களை 
நீட்டத்‌ தொடங்கின. 


இந்தப்‌ பட்டியலில்‌ சவுதி அரேபியா மிக முக்கியம்‌. ஈரான்‌ கொஞ்சம்‌ 
கணிசமாகவே உதவியது. ஆனால்‌ பெரும்பாலும்‌ அவர்கள்‌ 
ஹிஸ்புல்லாவுக்குத்தான்‌ பொருளுதவி செய்து கொண்டிருந்தார்கள்‌. 
புல்லுக்கும்‌ கொஞ்சம்‌ பொசிவதற்காக காஸாவுக்கும்‌ அனுப்பத்‌ 
தொடங்கினார்கள்‌. 

இதில்‌ ஒரு விசேஷம்‌ உண்டு. ஹமாஸுக்கு உதவிய பல நிறுவனங்கள்‌ 
கொள்கை அளவில்‌ தீவிரவாதத்தை ஆதரிப்பதில்லை. பிராந்தியத்தில்‌ அது 
ஒரு சமூகக்‌ கடமை என்கிற அளவில்தான்‌ உதவினார்கள்‌. 

கஷ்டப்படும்‌ பாலஸ்தீனியர்களுக்கு உதவுகிறோம்‌ என்று 
சொல்லித்தான்‌ ஹமாஸ்‌ பணம்‌ வசூலிக்கும்‌. அதில்‌ சந்தேகமில்லை. அவர்கள்‌ 
பாலஸ்தீனின்‌ விடுதலைக்காகத்தான்‌ இயங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ யுத்தத்துக்காக நிதி கொடுங்கள்‌ என்று அவர்கள்‌ கேட்பதும்‌ இல்லை; 
யுத்தத்துக்குத்தானே கேட்கிறீர்கள்‌? 


கொடுக்கமாட்டோம்‌ என்று நிறுவனங்கள்‌ சொன்னதும்‌ இல்லை.! 


ஹமாஸ்‌ ஒரு சமூகநல இயக்கமாக இருந்தபோதும்‌ சரி, வன்முறைதான்‌ 
ஒரே தீர்வு என்று துப்பாக்கி ஏந்தியபோதும்‌ சரி. அதற்கான ஆதரவும்‌ நிதி 
ஆதாரங்களும்‌ குறையவே இல்லை என்பது மிக முக்கியம்‌. இப்போதும்‌, 
எப்போதும்‌ ஹமாஸ்‌ இஸ்ரேலியப்‌ பொதுமக்களைத்‌ தாக்கும்‌ 
நடவடிக்கைகளுக்கு உலக அளவில்‌ பலத்த எதிர்ப்பு இருக்கிறது. 

பல நாடுகளில்‌ ஹமாஸ்‌ ஒரு தடைசெய்யப்பட்ட இயக்கம்‌. ஆனாலும்‌, 
ஹமாஸாக்குப்‌ பணம்‌ தொடர்ந்து கிடைத்துக்‌ கொண்டிருப்பதை யாராலும்‌ 
தடுக்கமுடியவில்லை. 


இந்த விஷயத்தில்‌ முக்கியமான ஒர்‌ ஆவணம்‌, இஸ்ரேல்‌ அரசின்‌ வெளி 
விவகாரத்துறை வெளியிட்ட ஓர்‌ அறிக்கை. 


2003ம்‌ ஆண்டு ஜூலை இறுதியில்‌, “ஹமாஸ்‌ தீவிரவாத அமைப்பின்‌ 


நிதி ஆதாரங்கள்‌” (The Financial Sources of the Hamas Terror Organization) 
என்று இஸ்ரேல்‌ முதல்‌ முதலில்‌ சில தகவல்களை அறிவித்தபோதுதான்‌ 
ஹமாஸின்‌ நிதி வரும்பாதை குறித்த அடிப்படைத்‌ தகவல்களே வெளியாயின. 


மொத்தம்‌ பதினொரு விதங்களில்‌ ஹமாஸாக்குத்‌ தேவையான நிதி 
ஆதாரங்கள்‌ கிடைத்துக்‌ கொண்டிருப்பதாகப்‌ பட்டியலிடுகிறது அந்த 
அறிக்கை. 


. சிரியா ஆதரவு 

. மத்தியக்‌ கிழக்கு நாடுகளில்‌ செயல்பாடுகள்‌ 

. ஹமாஸின்‌ நிதி உதவி அமைப்புகள்‌ 

. தூவா ச தீவிரவாதம்‌ 

. பாலஸ்தீனியர்களிடமிருந்து திரட்டும்‌ உதவிகள்‌ 
. மேற்கத்திய நாடுகள்‌ 

. பிரிட்டன்‌ / ஐரோப்பா 

ஆசியா 


வ ஜே NN MONON 


. ஆப்பிரிக்கா 
10. வெளிநாடுகளிலிருந்து ஆள்‌ சேர்ப்பது 
11. வெளிநாட்டு அமைப்புகளின்‌ ஆதரவு 


வெறும்‌ பட்டியலோடு நிறுத்திக்கொள்ளாமல்‌, ஹமாஸின்‌ நிதி 
ஆதாரங்களைப்பற்றி ஏராளமான விவரங்களைத்‌ தரும்‌ இந்த அறிக்கையை, 


ஹமாஸ்‌ ஒப்புக்கொள்ளவும்‌ இல்லை, நிராகரிக்கவும்‌ இல்லை. இதுவே இந்த 
ஆவணத்தின்‌ முக்கியத்துவத்துக்குக்‌ காரணமாகிவிட்டது. 


* ஹமாஸின்‌ பல செயல்பாடுகளுக்கு சிரியா முக்கியமான 
அடித்தளம்‌  அமைத்துக்கொடுத்திருக்கிறது. அதன்‌ முக்கியத்‌ 
தலைவர்கள்‌ ./ அதிகாரிகள்‌ பலர்‌ சிரியாவில்‌ வசித்துக்கொண்டு, 
அங்கிருந்தபடியே இயக்கத்தை வழிநடத்துகிறார்கள்‌. ஹமாஸின்‌ 
அரசியல்‌ பிரிவு மற்றும்‌ “அல்‌-காஸம்‌” என்கிற ராணுவப்‌ பிரிவு 
ஆகிய இரண்டு அமைப்புகளுடனும்‌ சிரியாவில்‌ உள்ள இந்தத்‌ 
தலைவர்களுக்குத்‌ தொடர்பு இருக்கிறது. 


* இந்த நடவடிக்கைகள்‌ எவையும்‌ திருட்டுத்தனமாக நடக்கவில்லை. 
அதாவது, ஹமாஸின்‌ தலைவர்களும்‌ தீவிரவாதிகளும்‌ சிரியாவில்‌ 
தங்குவதற்கும்‌, தங்களுடைய செயல்பாடுகளைத்‌ தொடர்வதற்கும்‌ 
அந்த நாட்டின்‌ அரசாங்கம்‌ வழி செய்கிறது. இஸ்ரேலுக்கு 
எதிரான தாக்குதல்‌ நடவடிக்கைகளைக்‌ திட்டமிடுவதுமுதல்‌, 
தீவிரவாதிகளுக்குப்‌ பயிற்சி அளிப்பது, நன்கொடை திரட்டுவது, 


ஆயுதங்கள்‌ வாங்குவது என்று எல்லாவற்றிலும்‌ சிரியா அரசின்‌ 
உதவி அவர்களுக்குக்‌ கிடைக்கிறது. 


* ஈரான்‌, லெபனான்‌, சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்தியக்‌ கிழக்கு 
நாடுகளில்‌ ஹமாஸ்‌ தீவிரமாகச்‌ செயல்பட்டுவருகிறது. இந்த 
நாடுகள்‌ ஹமாஸுக்கு ஆதரவு தருவதோடு, அவர்கள்‌ நிதி 
திரட்டவும்‌, புதிய உறுப்பினர்களுக்குப்‌ போர்ப்‌ பயிற்சி அளிக்கவும்‌ 
உதவுகின்றன. 


* ஹமாஸின்‌ நிதி அமைப்புகள்‌, வருடந்தோறும்‌ திரட்டும்‌ 
நன்கொடையின்‌ மதிப்பு, “சில பத்து மில்லியன்‌ டாலர்கள்‌” (12775 
of millions of dollars) என்று பொதுவாகக்‌ குறிப்பிடப்படுகிறது. 
உண்மை மதிப்பு, இருபது மில்லியனாகவும்‌ இருக்கலாம்‌, இருநூறு 
மில்லியனாகவும்‌ இருக்கலாம்‌! 


* இதில்‌ பெரும்பகுதி நன்கொடை வளைகுடா நாடுகளில்‌ உள்ள 
பல்வேறு அமைப்புகளிலிருந்து கிடைக்கிறது. அதிலும்‌ குறிப்பாக, 
சவுதி அரேபியாவிலிருந்து. இந்த நன்கொடைகளின்‌ மொத்த 
மதிப்பு, வருடத்துக்குச்‌ சுமார்‌ 12 மில்லியன்‌ டாலர்கள்‌. 
ஈரானிலிருந்து கிடைப்பது, சுமார்‌ 3 மில்லியன்‌ டாலர்கள்‌. 


* தனிப்பட்டவர்களிடம்‌ நன்கொடை வகசூலிப்பதற்கு, மசூதிகளையும்‌, 
உள்நாட்டு, வெளிநாட்டுச்‌ சேவை அமைப்புகள்‌, 
அறக்கட்டளைகளையும்‌ பயன்படுத்துகிறது ஹமாஸ்‌. மசூதிகளில்‌, 
ஆள்‌ சேர்க்கும்‌ நடவடிக்கைகளும்‌ உண்டு. 

* “தாவா” என்பது ஹமாஸுடன்‌ சம்பந்தப்படாத தனி அமைப்பு 
என்பதை இஸ்ரேல்‌ ஏற்கவில்லை. இதனால்‌, “தாவா்‌ 
அமைப்புகளுக்கு மனிதாபிமான நோக்கத்துடன்‌ தரப்படும்‌ 
நன்கொடைகள்‌ கூட, ஹமாஸின்‌ தீவிரவாதச்‌ செயல்பாடுகளுக்கு 
நேரடியாகவும்‌ மறைமுகமாகவும்‌ பயன்படுத்தப்படுகிறது என்று 
குற்றம்‌ சாட்டுகிறது. ஏனெனில்‌, இப்படிச்‌ சேகரிக்கப்படும்‌ 
நன்கொடைகள்‌ அனைத்தும்‌, ஒரே இடத்தில்தான்‌ சேர்கிறது. 
அங்கிருந்துதான்‌ பல்வேறு குழுக்கள்‌, பிரிவுகள்‌, அமைப்புகள்‌, 
குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்குப்‌ பிரித்துத்‌ தரப்படுகிறது. 


* முறையான வங்கிக்‌ கணக்குகளால்‌ மட்டுமின்றி, பல முறையற்ற 
(அதாவது, “கணக்கில்‌ வராத”) வழிகளிலும்‌ பணம்‌ சேர்க்கிறது 


ஹமாஸ்‌. ஆகவே, இந்த நன்கொடைகளின்‌ அளவு, 
பயன்பாடுகளைக்‌ கண்டறிவது சிரமம்‌. 


* மேற்சொன்ன காரணத்தால்‌, உலகெங்கும்‌ உள்ள ஹமாஸ்‌ ஆதரவு 
அமைப்புகள்‌ அனைத்தின்‌ மீதும்‌ கடுமையான நடவடிக்கை 
எடுக்கப்பட வேண்டும்‌ என்று வலியுறுத்துகிறது இஸ்ரேல்‌. 
ஏனெனில்‌, இங்கே நல்ல நன்கொடை, கெட்ட நன்கொடை 
என்று எதுவும்‌ இல்லை, எல்லாமே ஒரே இடத்துக்குத்தான்‌ 
போய்ச்சேர்கிறது. நீங்கள்‌ தந்த நன்கொடை, உண்மையிலேயே 
மக்கள்‌ நலப்‌ பணிகளுக்குதான்‌ பயன்படுத்தப்படுகிறதா என்று 
கண்டுபிடிப்பது ரொம்பக்‌ கஷ்டம்‌. 


* இதுபோன்ற நிதி ஆதாரங்களின்‌ உதவியுடன்‌, பாலஸ்தீனப்‌ 
பகுதிகளில்‌ தனது நடவடிக்கைகளைக்‌ தொடர்வதன்மூலம்‌, 
அதிகாரபூர்வமான அமைப்பான “பாலஸ்தீனியன்‌ அதாரிட்டி'யுடன்‌ 
போட்டியிடுகிறது ஹமாஸ்‌. இது “பாலஸ்தீனியன்‌ அதாரிட்டி”யின்‌ 
நம்பகத்தன்மைக்கு ஊறு விளைவிக்கிறது. 


* ஆசியாவைப்‌ பொறுத்தவரை, (அதாவது, மத்திய கிழக்கு 
நாடுகளைத்‌ தவிர்த்த மற்ற ஆசிய நாடுகளில்‌) ஹமாஸின்‌ 
நடவடிக்கைகள்‌ மிகக்‌ குறைவாகவே உள்ளன. என்றாலும்‌, 
இந்தியா, பாகிஸ்தான்‌ ஆகிய நாடுகளில்‌ படிக்கும்‌ பாலஸ்தீனிய 
மாணவர்கள்‌, ஆப்கனிஸ்தானில்‌ பயிற்சி பெறும்‌ பாலஸ்தீனியர்கள்‌ 
ஆகியோரை ஹமாஸ்‌ தமது வருங்கால உறுப்பினர்களாகப்‌ 
பார்க்கிறது, அவர்களைத்‌ தன்னுடன்‌ இணைத்துக்‌ கொள்ள 
முயல்கிறது. 


* மசூதிகளில்‌ கூடும்‌ பாலஸ்தீனியர்களை, குறிப்பாக இப்படி 


வெளிநாடுகளில்‌ படிக்கும்‌ பாலஸ்தீனிய மாணவர்களை தமது 
உறுப்பினர்களாகச்‌ சேர்த்துக்கொள்ளும்‌ ஹமாஸ்‌, அவர்களுக்குப்‌ 
பயிற்சி அளித்து, அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பி, தனது 
நடவடிக்கைகளைப்‌ பரவலாக்குகிறது. இப்படி ஹமாஸால்‌ 
தேர்ந்தெடுக்கப்படுபவர்களில்‌ பாலஸ்தீனியர்கள்‌ அல்லாத 
முஸ்லீம்களும்‌ அடக்கம்‌. 

* ஆப்பிரிக்காவிலும்‌ ஹமாஸின்‌ நடவடிக்கைகள்‌ குறைந்த அளவே 
தென்படுகின்றன. விதிவிலக்காக, தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ The 


Holy Foundation என்னும்‌ ஹமாஸ்‌ ஆதரவு அமைப்பு 
இயங்கிவருகிறது. 

* அல்‌ காயிதா, ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பல சர்வதேசத்‌ தீவிரவாத 
இயக்கங்கள்‌ ஹமாஸின்‌ நடவடிக்கைகளுக்கு உதவுகின்றன. 
ஹமாஸும்‌ அவர்களுக்கு உதவிகளைச்‌ செய்துவருகிறது. இந்த 
அமைப்புகளுக்கிடையிலான உறவுகளுக்கு, தனிப்பட்ட நட்பு, 
இஸ்லாமிய சகோதரத்துவம்‌, ஜிஹாத்‌ கொள்கை ஆகியவை 
காரணமாக அமைகின்றன. 


மேற்படி அறிக்கை வெளியான பிறகுதான்‌ ஹமாஸ்‌ குறித்த ஒரளவு 
தெளிவான வரைபடமே வெளி உலகுக்குக்‌ கிடைத்தது என்று 
சொல்லவேண்டும்‌. இந்த அறிக்கை வெளியான சூட்டில்‌ பல தேசங்கள்‌ 
ஹமாஸுக்கு உதவும்‌ நிறுவனங்களுக்கு சீல்‌ வைக்கும்‌ பணியில்‌ ஈடுபடத்‌ 


தொடங்கின. 


மிக முக்கியமாக, ஜெர்மனி, டென்மார்க்‌, ஹாலந்து ஆகிய நாடுகளில்‌ 
இயங்கிவந்த அல்‌-அக்ஸா அறக்கட்டளைகளும்‌, அமெரிக்காவில்‌ 
இயங்கிவந்த “தி ஹோலிலாண்ட்‌' அறக்கட்டளையும்‌ தடை செய்யப்பட்டன. 
யாரெல்லாம்‌ ஹமாஸ்‌ அனுதாபிகள்‌ என்று ஒவ்வொரு ஐரோப்பிய தேசமும்‌ 
அமெரிக்காவும்‌ கண்ணில்‌ விளக்கெண்ணெய்‌ விட்டுக்கொண்டு நோட்டம்‌ 
பார்க்கத்‌ தொடங்கின. 


12. குண்டா ஒல்லை, ஹஸுண்டா?! 


மத்தியக்‌ கிழக்கு தேசங்களில்‌ இயங்கிக்கொண்டிருந்த அத்தனை 
தீவிரவாத இயக்கங்களுக்கும்‌, போராளி இயக்கங்களுக்கும்‌ 7995ம்‌ ஆண்டு 
மிகப்பெரிய அடி ஒன்றை அமெரிக்கா அளித்தது. 

பாலஸ்தீன்‌ உள்பட ஆங்காங்கே மேற்கொள்ளப்பட்டிருந்த பல அமைதி 
முயற்சிகள்‌, பேச்சுவார்த்தைகளுக்கு பங்கம்‌ வரும்படி எந்தெந்த அமைப்புகள்‌ 
எல்லாம்‌ நடந்துகொள்கின்றனவோ, அவற்றின்‌ அமெரிக்கச்‌ சொத்துகள்‌ 
முழுக்க முடக்கப்படும்‌ என்று அறிவித்தார்கள்‌. 

அமெரிக்கச்‌ சொத்து என்பது இது, அது என்று ஒவ்வொன்றாகப்‌ 
பிரித்து ஆராயமுடியாத ஒரு விஷயம்‌. நிலமாக இருக்கலாம்‌. பணமாக 
இருக்கலாம்‌. வங்கிக்‌ கணக்குகளாக இருக்கலாம்‌. தொழில்‌ முதலீடுகளாக 
இருக்கலாம்‌. வசூல்‌ ராஜாக்களின்‌ கஜானாக்களாக இருக்கலாம்‌. எதுவாகவும்‌ 
இருக்கலாம்‌. 


அமெரிக்காவில்‌ ஒரு செளகரியம்‌. யாரும்‌ ஓர்‌ அறக்கட்டளை லெட்டர்‌ 
பேடு ரெடி பண்ணிவிட்டால்‌, ரைட்‌ ராயலாக அங்கே வசூல்‌ வேட்டையில்‌ 
இறங்கிவிட முடியும்‌. நல்ல வட்டி விகிதங்கள்‌ அளிக்கும்‌ அமெரிக்க 
வங்கிகளில்‌ சேமித்து வைக்க முடியும்‌. நிறைய சலுகைகள்‌, கடனுதவி அது 
இது என்று அள்ளிக்கொடுக்கிற மண்‌ அது. பெரும்பாலான மத்தியக்‌ கிழக்கு 
இயக்கங்கள்‌, மாற்றுப்பெயரில்‌ அமெரிக்க மண்ணில்‌ அறக்கட்டளைகள்‌ பதிவு 
செய்துதான்‌ சம்பாதிக்கின்றன. தங்களை பாகிக்காதவரைக்கும்‌ அமெரிக்க 
அரசும்‌ இவற்றையெல்லாம்‌ பெரிதாகக்‌ கண்டுகொள்கிற வழக்கமில்லை. அல்‌ 
காயிதா தொடங்கி அத்தனை இயக்கங்களுக்குமே அமெரிக்கக்‌ கிளைகளும்‌, 
அதன்‌ மூலமான வசூலும்‌ இருக்கத்தான்‌ செய்தன. 


இந்த விஷயத்தில்தான்‌ அப்போது கைவைத்தார்கள்‌. குறிப்பாக, 
ஓஸ்லோ ஒப்பந்தத்தை ஹமாஸ்‌ மிகக்‌ கடுமையாக எதிர்க்கவும்‌ 
ஆர்ப்பாட்டங்கள்‌ நிகழ்த்தவும்‌, வன்முறையில்‌ ஈடுபட்டு அழிவுகளை 
ஏற்படுத்தவும்‌ தொடங்கியபிறகு அமெரிக்காவில்‌ ஹமாஸின்‌ 
அடிப்பொடிகளைத்‌ தேடித்தேடி அமுக்க ஆரம்பித்தார்கள்‌. கூடவே 
அவர்களது வசூலையும்‌. கிட்டத்தட்ட பத்து லட்சம்‌ அமெரிக்க டாலர்கள்‌ 
பறிமுதல்‌ செய்யப்பட்டன. 


பிறகு, 2001ம்‌ ஆண்டில்‌ மீண்டும்‌ இதேபோன்ற ஒரு 
நடவடிக்கையின்கீழ்‌, “தி ஹோலிலாண்ட்‌” அறக்கட்டளை, “அல்‌-அக்ஸா 
இஸ்லாமிய வங்கி” மற்றும்‌ Beit el-Mal Holdings என்ற அமைப்பின்‌ 
அமெரிக்கச்‌ சொத்துகள்‌, வங்கிக்‌ கணக்குகள்‌ முடக்கப்பட்டன. 


அதோடு விட்டார்களா என்றால்‌ இல்லை. 2003ம்‌ ஆண்டு பிரான்ஸ்‌, 
ஸ்விட்சர்லாந்து, பிரிட்டன்‌, ஆஸ்திரியா, லெபனான்‌ ஆகிய ஐந்து நாடுகளில்‌ 
இயங்கிக்‌ கொண்டிருந்த ஐந்து வெவ்வேறு அமைப்புகளை, ஹமாஸின்‌ 
ஆள்கள்‌ என்று அடையாளம்‌ கண்டு, அவற்றைத்‌ தடை செய்து, சொத்து 
முடக்கமும்‌ செய்தார்கள்‌. 

ஹமாஸ்‌ யோசித்தது. தோன்றியது எதற்காக? பாலஸ்தீன்‌ 
விடுதலைக்காக. ஆனால்‌ நடப்பது என்ன? தீவிரவாத இயக்கம்‌ என்கிற 
முத்திரை. மற்றும்‌ சொத்து முடக்கம்‌. இஸ்ரேல்‌ நிகழ்த்தும்‌ பயங்கரவாத 
நடவடிக்கைகள்‌ எதுவும்‌ கேள்விக்குள்ளாக்கப்படுவதில்லை. அதனை ஒரு 
பயங்கரவாத அரசாக யாரும்‌ பார்க்க மறுக்கிறார்கள்‌. 

எங்கே இடறுகிறது? 

இது ஆயுதப்‌ போராட்டத்தின்‌ காலம்‌ அல்ல. தேர்தல்‌ 
ஜனநாயகத்துக்குத்தான்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ கிடைக்கிறது. பாலஸ்தீன்‌ 
விடுதலைதான்‌ ஹமாஸின்‌ நோக்கமே தவிர, ஆயுதப்‌ போராட்டம்‌ மட்டுமே 
அல்ல. இஸ்ரேலுக்கு ஆயுத பாஷைதான்‌ புரியும்‌ என்பதால்‌ அதனை 
மேற்கொண்டார்கள்‌. ஆனால்‌ உலகத்துக்குப்‌ புரியாத மொழியில்‌, உலகம்‌ 
அங்கீகரிக்க விரும்பாத மொழியில்‌ தன்‌ தரப்பைச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருப்பதில்‌ என்ன நியாயம்‌? 


என்றைக்கோ அரஃபாத்‌ யோசித்ததுதான்‌. 2004ம்‌ ஆண்டுத்‌ 
தொடக்கத்தில்தான்‌ ஹமாஸ்‌ இதனை யோசித்தது. அந்த வருடம்‌ ஜனவரி 
26ம்‌ தேதி ஹமாஸின்‌ தலைவர்‌ அப்துல்‌ அஜிஸ்‌ அல்‌ ரண்டிஸி இயக்கத்தின்‌ 
சரித்திரத்திலேயே முதல்‌ முறையாகப்‌ போர்‌ நிறுத்தத்தை அறிவித்தார்‌. பத்து 
வருடப்‌ போர்‌ நிறுத்தம்‌. அரபு மொழியில்‌ இதனை “ஹாண்டா' (Huda) 
என்று அவர்‌ குறிப்பிட்டார்‌. 


1967ம்‌ ஆண்டு நடந்த அரபு - இஸ்ரேல்‌ யுத்தத்தின்போது இஸ்ரேல்‌ 
தான்‌ கைப்பற்றிய பகுதிகள்‌ முழுவதையும்‌ பாலஸ்தீனி௰யர்களிடமே திருப்பித்‌ 
தருவதாகச்‌ சொல்லிக்‌ கொஞ்சம்‌ நல்லுறவுப்‌ பாலம்‌ அமைக்க சிமெண்ட்‌ 
மூட்டைகள்‌ இறக்கியதே, அதற்கு பதில்‌ மரியாதை இது. 


ஷேக்‌ அகமது யாசின்‌ சொன்னார்‌. காஸாவிலும்‌ மேற்குக்‌ கரையிலும்‌ 
பாலஸ்தீனிய சுயாட்சி அமைவதைக்‌ தாங்கள்‌ ஏற்றுக்கொள்வதாக. இந்த 
அறிக்கைக்கு ஒரு பின்னிணைப்பை ரண்டிஸி உடனே அளித்தார்‌. 
“இப்போதிருக்கும்‌ சூழ்நிலையில்‌ முழுப்‌ பாலஸ்தீனத்தைக்‌ திரும்பப்பெறுவது 
கஷ்டம்‌ என்பதை அதன்‌ யதார்த்த உண்மைகளின்‌ அடிப்படையில்‌ 
ஒப்புக்கொள்கிறோம்‌. ஆகவே, பகுதியளவில்‌ பாலஸ்தீன்‌ திரும்பக்‌ 
கிடைத்ததில்‌ சந்தோஷப்படுகிறோம்‌.' அப்போது சொன்னதுதான்‌. “இந்தப்‌ 
போர்‌ நிறுத்தமும்‌ அமைதியும்‌ பத்தாண்டுகள்‌ நீடிக்கும்‌. பத்தாண்டுகள்‌ 
மட்டும்‌.” 


சொன்னதுதான்‌. ஆனாலும்‌ யுத்தம்‌ தொடரத்தான்‌ செய்தது. அதே 2004 
ஆகஸ்டிலேயே பீர்‌ ஷெவா (Beer Shea) என்கிற இஸ்ரேலிய நகரத்தில்‌ 


ஹமாஸ்‌ போராளிகள்‌ குண்டுத்‌ திருவிழா நடத்தத்தான்‌ செய்தார்கள்‌. 
பதினைந்து பேர்‌ பலி, 125 பேர்‌ படுகாயம்‌. பத்து வருட அமைதி 
என்னாயிற்று என்று அப்போது ஹமாஸ்‌ தரப்பில்‌ ஏதும்‌ 
சொல்லப்படவில்லை. அது தொடரும்‌ என்று மட்டும்‌ அவ்வப்போது 
அறிவிப்பு வந்தது. அதுவும்‌ தொடர்ந்தது, இதுவும்‌ தொடர்ந்தது! 

இஸ்ரேல்‌ அமைதியாக இருக்கும்வரை தான்‌ ஆயுதம்‌ ஏந்தமாட்டேன்‌ 
என்பதுதான்‌ ஹமாஸின்‌ நிலைபாடு. எப்போதெல்லாம்‌ இஸ்ரேலிய 
ராணுவம்‌ பாலஸ்தீனி௰யப்‌ பகுதிகளில்‌ அத்துமீறியதோ, அப்போதெல்லாம்‌ 
ஹமாஸ்‌ தனது அமைதி அறிவிப்பைச்‌ சற்று ஒதுக்கிவைத்துவிட்டு 
அதிரடிகளில்‌ இறங்க யோசித்ததில்லை. 

இதுதான்‌ பாலஸ்தீன்‌ அத்தாரிடியாக இருந்து ஆட்சி புரிந்துவந்த 
பி.எல்‌.ஓவுக்குச்‌ சங்கடம்‌ கொடுத்தது. இதுதான்‌ பி.எல்‌.ஓ - ஹமாஸ்‌ உறவில்‌ 
மேலும்‌ விரிசல்‌ ஏற்படுத்தியது. இதுதான்‌ எப்படியாவது ஹமாஸை 
அடியோடு ஒழித்துவிட முடியாதா என்று இஸ்ரேலை வெறிகொண்டு 
அலையவும்‌ செய்தது. அரஃபாத்துக்கும்‌ ஹமாஸ்‌ தலைவர்களுக்கும்‌ 
இடையில்‌ இருந்த மோதலைப்‌ பயன்படுத்தி, பி.எல்‌.ஓவைக்‌ கொண்டே 
ஹமாஸை ஒழிக்க ஏதாவது வழி கிடைக்குமா என்று இஸ்ரேலிய 
உளவுத்துறை அலைந்து கொண்டிருந்தது. 


ஆனால்‌ ஒன்று மறந்துவிட்டார்கள்‌. அடித்துக்‌ கொண்டாலும்‌, திட்டிக்‌ 
கொண்டாலும்‌ இரு தரப்பும்‌ ஒருபோதும்‌ விட்டுக்‌ கொடுத்ததில்லை. ஆயிரம்‌ 
இருந்தாலும்‌ சொந்தச்‌ சகோதரர்கள்‌. அந்த உணர்வில்லாது 
போனதால்தானே ஒரு காலத்தில்‌ பாலஸ்தீனையே இஸ்ரேலுக்குத்‌ 


தாரைவார்த்தார்கள்‌2 ஆகவே, செய்த தவறை இன்னொரு முறை செய்ய 
இரு தரப்புமே தயாராக இல்லை. இஸ்ரேலுக்கு இது சந்தேகமில்லாமல்‌ 
மிகப்பெரிய ஏமாற்றமே. 


இந்த ஏமாற்றத்தைத்தான்‌ அவர்கள்‌ யாசிர்‌ அரஃபாத்துக்கு இறுதிக்‌ 
காலத்தில்‌ கொடுத்த எண்ணற்ற குடைச்சல்களின்மூலம்‌ தீர்த்துக்கொள்ளப்‌ 
பார்த்தார்கள்‌. உடல்நலம்‌ சரியில்லாத நிலையில்‌ இருந்தவரை வீட்டுச்‌ 
சிறையில்‌ வைத்து, புல்டோசரால்‌ இடித்து, இல்லாத கூத்தெல்லாம்‌ செய்து 
ரசித்தார்கள்‌. 


இது ஒருபுறமிருக்க, 2005ம்‌ ஆண்டு பாலஸ்தீன்‌ அதிபர்‌ தேர்தல்‌ 
அறிவிக்கப்பட்டது. அமைதித்‌ திட்டம்‌ வரை முன்னேறிய ஹமாஸ்‌ அந்தத்‌ 
தேர்தலில்‌ கண்டிப்பாகப்‌ போட்டியிடும்‌ என்றுதான்‌ அரஃபாத்தும்‌ 


பி.எல்‌.ஓவும்‌ மற்றவர்களும்‌ எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ ஹமாஸ்‌ கவனமாக 
அந்தத்‌ தேர்தலைத்‌ தவிர்த்தது. அரஃபாத்துக்கு தர்மசங்கடங்களை 
விளைவித்துவிடக்‌ கூடாது என்பதற்காக. ஆனால்‌, அதே ஆண்டு 
நடைபெற்ற முனிசிபல்‌ தேர்தல்களில்‌ ஹமாஸ்‌ அதிரடியாகப்‌ போட்டியிட்டு 
கணிசமான வெற்றியும்‌ பெற்றது. இது, அதுநாள்வரை பிராந்தியத்தின்‌ ஒரே 
பெரும்‌ கட்சியாக அறியப்பட்ட அரஃபாத்தின்‌ ஃபத்தா இயக்கத்தினருக்கு 
மிகப்பெரிய அதிர்ச்சியளித்தது. மேற்குக்‌ கரை அப்போதும்‌ பி.எல்‌.ஓவின்‌ 
கோட்டையாகத்தான்‌ இருந்ததென்றாலும்‌ காஸாவில்‌ அவர்களால்‌ 
எழுந்திருக்கவே முடியவில்லை. 

கண்ணுக்குத்‌ தெரிய, ஹமாஸ்‌ அந்தப்‌ பிராந்தியத்தின்‌ சக்கரவர்த்தியாக 
எழுந்து நின்றதை இஸ்ரேலும்‌ அதிர்ச்சியுடன்‌ தான்‌ கவனித்தது. 

தேர்தல்‌ அரசியலில்‌ ஹமாஸா? 

அத்தனை பேருக்கும்‌ இதுதான்‌ கேள்வி. நம்பமுடியவில்லை. 
ஹமாஸாக்கும்‌ ஜனநாயகத்தில்‌ நம்பிக்கை வந்துவிட்டதா? புரியவில்லை. 
ஒருவேளை பி.எல்‌.ஒவுக்கு எதிரான இயக்கமாகத்‌ தன்னை பகிரங்கமாக 
முன்னிறுத்திக்‌ கொள்ளும்‌ முயற்சியா? இது இஸ்ரேலுக்கு அல்லவா 
வாய்ப்பாகப்‌ போய்விடும்‌? குழம்பித்‌ தவித்தார்கள்‌. 

ஹமாஸின்‌ தலைவர்கள்‌ யாரும்‌ வாய்‌ திறக்கவில்லை. ஆமாம்‌, 
தேர்தலில்‌ நிற்கிறோம்‌ என்பதுடன்‌ நிறுத்திக்கொண்டார்கள்‌. 

2006 பாராளுமன்றத்‌ தேர்தலில்‌ ஹமாஸ்‌ பங்குபெறுவதாக 
அறிவிக்கப்பட்டபோது ஒட்டுமொத்த பாலஸ்தீனிலும்‌ பதற்றமும்‌ வியப்பும்‌ 


பற்றிக்கொண்டது. தேர்தல்‌ ஒழுங்காக நடைபெற வேண்டுமே என்கிற 
கவலை ஒருபுறம்‌. ஹமாஸ்‌ - பி.எல்‌.ஓ மோதல்கள்‌ அசிங்கமான நிலைக்குப்‌ 
போய்விடாமல்‌ இருக்கவேண்டுமே என்கிற படபடப்பு மறுபுறம்‌. 1996க்குப்‌ 
பிறகு எத்தனையோ முறை அறிவிக்கப்பட்டு, இஸ்ரேலுடனான 
மோதல்களால்‌ தள்ளித்தள்ளி வைக்கப்பட்ட தேர்தல்‌, இம்முறை சொந்தச்‌ 
சகோதர உரசல்களால்‌ தள்ளிவைக்கப்பட்டுவிடுமோ என்கிற பயம்‌ 
இன்னொரு புறம்‌. 


பூப்ப! ஆடம்பர பவ 


PALESTINIAN LEGISLATIVE COUNCIL 


அனைத்தையும்‌ மீறி ஜனவரி 25ம்‌ தேதி ஆட்சி மன்றக்‌ குழுவுக்கான 
(Palestinian Legislative Council) தேர்தல்‌ நடந்தது. மேற்குக்‌ கரை, காஸா 
மற்றும்‌ கிழக்கு ஜெருசலேம்‌ பகுதிகளை ஒருங்கிணைத்த பாலஸ்தீன்‌ 
அத்தாரிடிப்‌ பிராந்தியத்துக்கான தேர்தல்‌. 

பிராந்தியமே திருவிமாக்கோலம்‌ கொண்டுவிட்டது. முன்னதாக 
மேற்கத்திய மீடியாவும்‌ மத்தியக்‌ கிழக்கு மீடியாவும்‌ பாலஸ்தீன்‌ பகுதிகளில்‌ 
கருத்துக்‌ கணிப்புகள்‌ நடத்தின. பெரும்பாலும்‌ ஃபத்தாவுக்குச்‌ சாதகமாக 
இருந்தது, கருத்துக்‌ கணிப்பு முடிவுகள்‌. ஹமாஸுக்கு இரண்டாவது இடம்‌ 
கிடைத்தது. 

அப்படியா? இன்னும்‌ ஃபத்தாவின்‌ செல்வாக்குதான்‌ மேலே நிற்கிறதா? 
நல்லது. ஹமாஸ்‌, பிரசாரத்தில்‌ மிகத்‌ தீவிரமாக இறங்கியது. தவறிக்கூட 
வன்முறையின்‌ வாசனை தேர்தல்‌ சமயத்தில்‌ எட்டிப்பார்த்துவிடக்‌ கூடாது 
என்பதில்‌ கவனமாக இருந்தார்கள்‌. காஸாவிலும்‌ சரி, மேற்குக்‌ கரையிலும்‌ 


சரி. ஒரு துப்பாக்கி கூடக்‌ கண்ணில்‌ தென்படவில்லை. மாறாக, கொடிகளும்‌ 
கோஷங்களும்‌ விண்ணைத்‌ தொடப்‌ போட்டி போட்டன. 
ஆயுதமேந்தியவர்கள்‌ அத்தனை பேரும்‌ மேடை ஏறி மைக்‌ பிடித்தார்கள்‌. 
அமைதிதான்‌ அத்தனை பேரின்‌ விருப்பமும்‌. விருப்பமில்லாமல்தான்‌ 
ஆயுதமேந்திக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. ஒரு வாய்ப்புக்‌ கொடுங்கள்‌. இந்தத்‌ 
தாற்காலிக அமைதியை நிரந்தர அமைதியாக்க முடிகிறதா பார்க்கிறோம்‌. 

கோரிக்கைகள்‌, வேண்டுகோள்கள்‌, விண்ணப்பங்கள்‌. மக்கள்‌ இரு 
தரப்புக்‌ கூட்டங்களுக்கும்‌ கூடினார்கள்‌. இரு தரப்புக்கும்‌ கைதட்டினார்கள்‌. 
அவர்களுக்கென்ன? யார்‌ குத்தியாவது அரிசி வெந்தால்‌ சரி. 

தேர்தலுக்குப்‌ பிந்தைய எக்சிட்‌ போலிலும்‌ ௦௦பத்தாவுக்குச்‌ 
சாதகமாகத்தான்‌ முடிவுகள்‌ வந்தன. உண்மையில்‌ தனக்குக்‌ கிடைத்த அந்த 
பிரம்மாண்டமான வெற்றியை ஹமாஸ்‌ தலைவர்களால்‌ நம்பவே 
முடியவில்லை. இரண்டாம்‌ இடம்‌ என்பதற்கு மனத்தளவில்‌ அவர்கள்‌ 
தயாராகிவிட்டபோது தேர்தல்‌ முடிவுகள்‌ அவர்களுக்கு மிகச்‌ சாதகமாக வந்து 
சேர்ந்தன. 

நான்கு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்று ஒன்பது வாக்காளர்கள்‌ 
ஹமாஸுக்கு வோட்டளித்திருந்தார்கள்‌. மொத்தம்‌ 74 சீட்டுகள்‌ 


கிடைத்திருந்தன. ஃபத்தா இரண்டாவது இடத்தில்‌ இருந்தது. ஆங்காங்கே 
உதிரிகள்‌ கொஞ்சம்‌. சுயேச்சைகள்‌ கொஞ்சம்‌. 


ஹமாஸ்தான்‌ முதலிடம்‌! என்ன ஆயிற்று? எப்படி இது சாத்தியம்‌? 
கருத்துக்‌ கணிப்புகள்‌ எப்படிப்‌ பொய்க்கும்‌? 

யாருக்கும்‌ புரியவில்லை. மக்கள்‌ எப்படி திடீரென்று மனத்தை 
மாற்றிக்கொள்வார்கள்‌? அல்லது கருத்துக்‌ கணிப்புகளில்‌ மறைத்துப்‌ 
பேசினார்களா? எனில்‌, எதற்காக? 

புரியவில்லை. பி.எல்‌.ஓ. கவலைப்பட்டது. ஃபத்தா கலங்கி நின்றது. 
அரஃபாத்‌ இல்லாத வெறுமை அப்போது அப்பட்டமாக அவர்களைத்‌ 
தாக்கியது. “இதோ ஒரு புதிய, அதி நவீன ஆயுதம்‌.” என்று எதையோ 
புதையலாகக்‌ கண்டெடுத்த மாதிரி பரவசத்துடன்‌ ஹமாஸ்‌ முன்னே எழுந்து 
நின்றது. 

௦பத்தாவுடன்‌ சேர்ந்து இஸ்ரேலிய அரசும்‌ கவலைப்படத்‌ 
தொடங்கியது. 


13. நெருக்கமழக்‌ காண்டம்‌ 


மிகப்பெரிய வெற்றி அது. கற்பனையே செய்ய முடியாத வெற்றி. 
நினைத்துப்‌ பார்த்திராத வெற்றி. ஹமாஸே நினைத்திருக்கவில்லை 
என்பதுதான்‌ இதில்‌ விசேஷம்‌. ஹமாஸ்‌ தலைவர்கள்‌ இரவு பகலாக டீ 
குடித்துக்கொண்டே பேசினார்கள்‌. பேசினார்களா? பேசிப்‌ பேசி மாய்ந்து 
போனார்கள்‌. எப்படிக்‌ கிடைத்தது இந்த வெற்றி? ஆயுதங்களுக்கு அவசியமே 
நேராத ஒரு தேர்தல்‌. மிக அமைதியாக நடந்தது. வெறும்‌ வெங்காய வெடிச்‌ 
சத்தம்‌ கூடக்‌ கிடையாது. அதிர்ஷ்டவசமாக இஸ்ரேலும்‌ புதிய 
திருவிளையாடல்‌ ஏதும்‌ நிகழ்த்தாமல்‌ இருந்துவிட்டது. 

வரிசையில்‌ நின்று வாக்களித்த மக்களைச்‌ சொல்லவேண்டும்‌. 
இஸ்ரேலும்‌ அமெரிக்காவும்‌ அதன்‌ அடிப்பொடி நாடுகளும்‌ வார்த்தைக்கு 
வார்த்தை தீவிரவாத இயக்கம்‌, பயங்கரவாத இயக்கம்‌, கொலைகார 
இயக்கம்‌ என்று சொல்லிச்‌ சொல்லி உருவேற்றிக்‌ கொண்டிருந்தாலும்‌ இடது 
கையால்‌ ஒதுக்கிவிட்டு வாக்களித்த மக்கள்‌. எத்தனை நம்பிக்கை, 

நல்லது. இனி, ஜாக்கிரதையாகக்‌ காய்கள்‌ நகர்த்த வேண்டும்‌. அடாவடி 
அமைப்பு என்னும்‌ முகமூடியைத்‌ தாற்காலிகமாகவாவது கழற்றி வைத்துவிட 
வேண்டியதுதான்‌. இப்போதைக்கு அந்த முகமூடி தேவைப்படாது. வேறு ஒரு 
புதிய அடையாளம்‌ கிடைத்திருக்கிறது. பளபளப்பானது. கெளரவமானது. 
மேலும்‌ உலக அரங்கில்‌ பிற தேசங்களுடன்‌ கால்‌ மேல்‌ கால்‌ போட்டு 
உட்கார்ந்து பேசமுடியும்‌ இனிமேல்‌. எப்படியும்‌ இஸ்ரேலை இடுப்பில்‌ 
முடிந்துகொண்டு ஆயுதம்‌ தூக்காமல்‌ இருக்கமுடியாதுதான்‌. ஆனால்‌ நடக்கிற 
அராஜகங்களை உலக நாடுகளுக்கு எடுத்துச்‌ சொல்லி நியாயம்‌ கேட்க இந்த 
ஆட்சி வாய்ப்பு உதவும்‌. 

என்ன செய்யவேண்டும்‌? 


இப்போதைய உடனடித்‌ தேவை, புதிய திட்டங்கள்‌. புதிய போராட்ட 
உத்திகள்‌. திட்டங்கள்‌ மக்களுக்கு. போராட்டம்‌ இஸ்ரேலுக்கு. 

ஹமாஸ்‌ உயர்‌ மட்டக்‌ குழு யோசித்துக்‌ கொண்டிருந்த அதே சமயம்‌, 
அமெரிக்க அதிபர்‌ ஜார்ஜ்‌ புஷ்‌ கவலைப்பட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. சற்றும்‌ 


எதிர்பாராத நெருக்கடி இது. ஹமாஸ்‌ தேர்தலில்‌ நிற்கும்‌ என்று யார்‌ 
கண்டது? நின்றதோடு இல்லாமல்‌ ஜெயிக்க வேறு செய்யும்‌ என்று யாராவது 


கணித்திரப்பார்களா? துப்புக்கெட்ட இஸ்ரேல்‌ எப்படியோ கோட்டைவிட்டு 
விட்டது. தடுத்திருக்க வேண்டாமா? என்னத்தையாவது செய்து தேர்தல்‌ 
தில்லாலங்கடிகள்‌ ஆடியிருக்க வேண்டாமா? அப, தேர்தலையே 


ஒத்திப்போட்டிருக்க முடியாதா என்ன? தத்திகள்‌. வெறும்‌ தத்திகள்‌. ஆனாலும்‌ 
சிஷ்ய தத்திகள்‌. வெறுமனே திட்டிவிட்டுப்‌ போய்விட முடியாது. 

தவிரவும்‌, மிக முக்கியமான இன்னொரு கேள்வி இருக்கிறது. இனி 
ஹமாஸை எப்படி அணுகுவது? தீவிரவாத அமைப்பாகவா? அரசியல்‌ 
கட்சியாகவா? 


அமெரிக்காவில்‌ ஹமாஸ்‌ ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம்‌. அதே 
இயக்கம்தான்‌ இப்போது பாலஸ்தீனை ஆளப்போகிறது. எனில்‌ தடை 
செய்யப்பட்ட அரசும்‌ கூடவா? என்ன அபத்தம்‌! 


அதையெல்லாம்விட ஜார்ஜ்‌ புஷ்ஷின்‌ பெருங்கவலை ஹமாஸை ஓர்‌ 
அரசியல்‌ கட்சியாக நினைத்துப்‌ பார்க்கக்‌ கூட முடியவில்லையே என்பது. 
அவரளவில்‌ ஹமாஸ்‌ என்பது நேற்று வரை மடித்துக்‌ கட்டிய லுங்கியுடன்‌ 
உதார்‌ விட்டுக்கொண்டிருந்த கபாலிகளின்‌ கூட்டம்‌. இனி, அவர்களும்‌ கோட்‌, 
சூட்‌, டை எல்லாம்‌ கட்டிக்கொண்டு லேப்டாப்புடன்‌ மீட்டிங்குகளுக்கு 
வருவார்கள்‌. கால்‌ மேல்‌ கால்‌ போட்டு உட்காருவார்கள்‌. சட்டம்‌ 
பேசுவார்கள்‌. 


கூடாது. ஹமாஸாக்கு இந்த இமேஜ்‌ அதிகம்‌. தவிரவும்‌ ஆடம்பரம்‌. 
அவர்களை அடக்கியாக வேண்டும்‌. உடனே, உடனே! ஆனால்‌, அதற்கு 
முன்னால்‌ இன்னொரு வேலை பாக்கியிருக்கிறது. ஹமாஸ்‌ விஷயத்தில்‌ 
அமெரிக்காவின்‌ நிலைபாடு என்ன என்பதை அறிவித்ததாக வேண்டும்‌. 


செய்தியாளர்களை உடனடியாகக்‌ கூட்டினார்‌ புஷ்‌. “அமெரிக்காவின்‌ 
முடிவு இதுதான்‌. ஹமாஸுடன்‌ எங்களால்‌ ஒட்டி உறவாட முடியாது. இந்த 
நிமிடம்‌ வரை ஹமாஸ்‌ ஒரு தீவிரவாத அமைப்பு. தற்கொலைப்‌ படைகள்‌, 
கொலைகாரப்‌ படைகள்‌ என்று வளர்ந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட ஓர்‌ 
அமைப்புடன்‌ எப்படி நாங்கள்‌ உறவாட முடியும்‌? தேர்தலில்‌ நின்று வெற்றி 
பெறுவது பெரிய விஷயமல்ல. முதலில்‌ அவர்கள்‌ தங்களது தீவிரவாதச்‌ 
செயல்பாடுகள்‌ அத்தனையையும்‌ நிறுத்தி வைக்க வேண்டும்‌. தவிரவும்‌, 
இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும்‌.” 


புஷ்ஷின்‌ அந்தப்‌ பத்திரிகையாளர்‌ சந்திப்பு அறிக்கை முன்னதாக 
இஸ்ரேலிய அரசுக்கு பேக்ஸ்‌ செய்யப்பட்டிருந்தது. எனவே, 


வார்த்தைகளை மட்டும்‌ சற்றே மாற்றிப்போட்டு அப்படியே ஒப்பித்தார்‌ 
இஸ்ரேலிய அதிபர்‌ மோஷே காட்ஸவ்‌. ஹமாஸுடன்‌ நாங்கள்‌ உட்கார்ந்து 
பேச வேண்டுமென்றால்‌, இஸ்ரேல்‌ என்னும்‌ தேசத்தை, முதலில்‌ ஹமாஸ்‌ 
அங்கீகரிக்க வேண்டும்‌. இஸ்ரேலின்‌ இருப்பையும்‌ இஸ்ரேலியர்களின்‌ 
போராட்டத்தையும்‌ ஹமாஸ்‌ மதிக்க வேண்டும்‌. தீவிரவாதத்தைக்‌ கைவிட 
வேண்டும்‌. சமர்த்துச்‌ சர்க்கரைக்‌ கட்டிகளாக மாற வேண்டும்‌. 

ஒரு கையில்‌ அமெரிக்காவின்‌ அறிக்கை. மறு கையில்‌ இஸ்ரேலின்‌ 


அறிக்கை. இரண்டையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்துப்‌ பெருமை பொங்க சிரித்தது 
ஹமாஸ்‌. மவனே, வா. உங்கள்‌ இருவரையும்‌ இனி ஒரு கை பார்க்கிறேன்‌. 


சற்று கவனமாகப்‌ பார்த்தால்‌ ஒரு விஷயத்தைப்‌ புரிந்து கொள்ள 
முடியும்‌. அமெரிக்கா, இஸ்ரேல்‌ இரண்டுமே ஹமாஸ்‌ விவகாரத்தில்‌ 
கொஞ்சம்‌ அடக்கித்தான்‌ வாசித்திருக்கின்றன. பயம்‌ என்று சொல்லிவிட 
முடியாது. ஆனால்‌, ஒரு புதிய அசெளகரியத்தை அவர்கள்‌ சந்திக்க 
வேண்டியிருந்தது. நேற்று வரை அவர்கள்‌ எதிர்த்துக்கொண்டிருந்தது ஒரு 
தீவிரவாத அமைப்பை. இனி, அவர்கள்‌ அணுக வேண்டியது ஒரு தேசத்தின்‌ 
அரசியல்‌ தலைமையை. இருவருக்குமே அது தெரிந்திருந்தது. 


ஓர்‌ ஆச்சரியம்‌. உலகமே ஹமாஸாுக்கு எதிராக திரும்பிக்கொண்டிருந்த 
குழலில்‌ ஹமாஸை ஆதரிக்க முன்‌ வந்த ஒரே நாடு ரஷ்யா. ஹமாஸின்‌ 
சொத்துக்களை முடக்குவது, அவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிப்பதை 
நிறுத்திக்கொள்வது போன்ற முடிவுகளை அமெரிக்காவும்‌ ஐரோப்பிய 
ஒன்றியமும்‌ திரும்பப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்றார்‌ ரஷ்ய அதிபர்‌ 
விளாதிமிர்‌ புதின்‌. ஆயிரம்‌ காரணங்கள்‌ சொன்னாலும்‌, ஹமாஸ்‌ ஓர்‌ 


அரசியல்‌ சக்தி. நமக்குப்‌ பிடிக்கிறதோ இல்லையோ, அவர்களை மகிக்கத்தான்‌ 


வேண்டும்‌ என்றார்‌ புடின்‌. 

சொல்வதோடு நிறுத்திக்கொள்ளாமல்‌ மார்ச்‌ 2006-ல்‌ சில முக்கிய 
ஹமாஸ்‌ தலைவர்களை வெற்றிலைப்‌ பாக்கு, மலை வாழைப்பழம்‌ எல்லாம்‌ 
வைத்து மாஸ்கோவுக்கு வரவழைத்துப்‌ பேசியது ரஷ்ய அரசாங்கம்‌. 

வெலவெலத்துப்‌ போனது மேற்குலகம்‌. இதென்ன அக்கிரமம்‌? மக்கள்‌ 
வோட்டுப்போட்டு தேர்ந்தெடுத்துவிட்ட பாவத்துக்குக்‌ கொஞ்சநாள்‌ 
வைத்துக்‌ கொண்டிருந்துவிட்டு ஒழித்துக்கட்டிவிட முடியாதா என்று 
அமெரிக்கா பார்த்துக்‌ கொண்டிருக்கும்போது, இப்படி கூப்பிட்டு 
உட்காரவைத்துப்‌ பேச்சுவார்த்தை நடத்த அப்படி என்ன அவசரம்‌? அல்லது 
அவசியம்‌? சீண்டுகிறதா ரஷ்யா? பழைய பனிப்போரின்‌ புதிய புகையா? 


வாய்ப்பே இல்லையே? ரஷ்யா இப்போது வாலறுக்கப்பட்ட நரி அல்லவா? 
சர்வதேச விவகாரங்களில்‌ தலையிடும்‌ அளவுக்கு அவர்களுக்கு நேரமும்‌ 
வசதியும்‌ ஏது? அதுவும்‌ பாலஸ்தீன்‌ விஷயத்தில்‌? எங்கோ உகைக்கிறதே.. 

ஐரோப்பிய ஒன்றியம்‌ மட்டும்‌ துணிந்து சில நடவடிக்கைகளை 
எடுத்தது. முதல்‌ காரியமாக, பாலஸ்தீனத்துக்கு வழங்கிக்கொண்டிருந்த 
ஊக்கத்‌ தொகையைக்‌ கத்தரித்தது. (ஹமாஸ்‌ வருகைக்கு முன்னால்‌ 
ஆண்டுதோறும்‌ 500 மில்லியன்‌ டாலர்களை ஐரோப்பிய ஒன்றியம்‌ 
பாலஸ்தீனத்துக்கு வழங்கி வந்தது). 


கையோடு ஒரு நிபந்தனையையும்‌ விதித்தது. 1993ல்‌ கையெழுத்தான 
ஓஸ்லோ ஒப்பந்தத்தை ஹமாஸ்‌ மதித்து நடந்து கொள்ள வேண்டும்‌. 
இஸ்ரேலுடன்‌ உட்கார்ந்து பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து சேர 
வேண்டும்‌. வழக்கம்‌ போல்‌ ஏதாவது போக்கிரித்தனம்‌ செய்தால்‌, டாலர்‌ 
கிடைக்காது. தொண்டி காலணா கூடக்‌ கிடைக்காது. 


ஐரோப்பிய ஒன்றியத்தின்‌ நிபந்தனைகளை சிரத்தையாக பிரிண்ட்‌ 
அவுட்‌ எடுத்துக்‌ குப்பைத்‌ தொட்டியில்‌ வீசியது ஹமாஸ்‌. நான்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்று நீ சொல்லாதே. நீ என்ன செய்ய வேண்டும்‌ என்று 
நான்‌ சொல்கிறேன்‌. 

உதவாக்கரை ஓஸ்லோ ஒப்பந்தம்‌. ஆனால்‌ அதற்காக இஸ்ரேலுடன்‌ 
உட்கார்ந்து பேசமாட்டோம்‌ என்று நாங்கள்‌ சொல்லவில்லை. 
பேச்சுவார்த்தைக்கு நாங்கள்‌ சம்மதிக்கிறோம்‌. ஆனால்‌, அதற்கு முன்னால்‌ 


இஸ்ரேல்‌ சில விஷயங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. மேற்குக்‌ கரையிலும்‌ 


காஸா முனையிலும்‌, கிழக்கு ஜெரூசலேமிலும்‌ வண்டி வண்டியாகக்‌ குவிந்து 
கிடக்கும்‌ இஸ்ரேலியப்‌ படைகள்‌ உடனடியாக வெளியேற வேண்டும்‌. 
தவிரவும்‌, சிறை வைக்கப்பட்டிருக்கும்‌ பாலஸ்தீனியர்கள்‌ அத்தனை பேரையும்‌ 
வெளியில்‌ விடவேண்டும்‌. இதையெல்லாம்‌ செய்து விட்டு வாருங்கள்‌. பிறகு, 
பேசுவது பற்றி யோசிக்கலாம்‌. 


ஆடிவிட்டது இஸ்ரேல்‌. ம்ஹும்‌. ஹமாஸை முடக்கியே ஆகவேண்டும்‌. 
விட்டால்‌, பேசிக்கொண்டே இருப்பார்கள்‌. 

என்ன செய்யலாம்‌? 

ஒரு ஐடியா தோன்றியது. பாலஸ்தீன்‌ பகுதிகளுக்கான தொகையாக 55 
மில்லியன்‌ டாலர்கள்‌ இஸ்ரேலின்‌ கஜானாவுக்கு சமீபத்தில்தான்‌ வந்து 
சேர்ந்திருந்தது. பாலஸ்தீனத்துக்குச்‌ சேர வேண்டிய வரிப்பணம்‌ அது. 


இஸ்ரேலின்‌ மூலமாகத்தான்‌ வரிப்‌ பணம்‌ பாலஸ்தீனத்தைச்‌ சென்றடையும்‌. 
அது ஒப்பந்தம்‌. பாலஸ்தீன்‌ அத்தாரிடி என்கிற அமைப்பு உருவானபோதே 
ஏற்கப்பட்ட ஒப்பந்தங்களுள்‌ ஒன்று. வரி வசூல்‌ வேலையெல்லாம்‌ 
இஸ்ரேலுடையது. இந்தப்‌ பணத்தைத்தான்‌ முடக்கி வைக்க திட்டமிட்டார்‌ 
இஸ்ரேலின்‌ பிரதமர்‌ இஹுத்‌ ஓல்மர்ட்‌. 

இத்தனை பெரிய தொகையைச்‌ சும்மா முடக்கி வைக்க முடியாதல்லவா? 
அதனால்‌ ஒரு வலுவான காரணத்தையும்‌ ஓல்மர்ட்‌ குறிப்பிட்டார்‌. ஹமாஸ்‌ 
போன்ற அமைப்புகள்‌ உயிருடன்‌ இருக்கும்‌ வரை பாலஸ்தீனம்‌ ஒரு 
தீவிரவாதப்‌ பிராந்தியமாகத்தான்‌ இருக்கும்‌. எனவே, அவர்களுக்கு இந்தத்‌ 
தொகையை அளிக்க முடியாது. இதைக்‌ கொடுத்தால்‌ அவர்கள்‌ அரிசிக்குச்‌ 
செலவழிக்காமல்‌ ஆயுதம்‌ வாங்கிவிடுவார்கள்‌. ரோடு போடவேண்டிய காசில்‌ 
குண்டுபோடுவார்கள்‌. அட்டூழியம்‌ இன்னமும்‌ அதிகரித்து விடும்‌. ஆகவே 
பணத்தைக்‌ தரமுடியாது. அவ்வளவுதான்‌. 

இஸ்ரேலின்‌ திடீர்‌ அறிவிப்பைக்‌ கேட்டு ஹமாஸ்‌ கொஞ்சம்‌ மிரண்டது 
உண்மைதான்‌. இப்படி ஒரு சவாலைச்‌ சந்திக்க வேண்டியிருக்கும்‌ என்று 
அவர்களுக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ இத்தனைச்‌ சீக்கிரத்தில்‌ சந்திக்க 
வேண்டியிருக்கும்‌ என்று அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 

பாலஸ்தீனத்துக்கு இந்த 55 மில்லியன்‌ டாலர்கள்‌ அத்தியாவசியம்‌. 
இதை நம்பித்தான்‌ அவர்கள்‌ வருடாந்திர பட்ஜெட்டே போடமுடியும்‌. 
கிட்டத்தட்ட 1,65,000 அரசாங்க அதிகாரிகளுக்கு, ஊழியர்களுக்கு சம்பளம்‌ 
கொடுக்க வேண்டும்‌. அரசாங்கச்‌ செலவுகளை சமாளிக்க வேண்டும்‌. இந்தத்‌ 
தொகை மட்டும்‌ இல்லாவிட்டால்‌ பாலஸ்தீனத்தின்‌ இயக்கமே முடங்கி 
விடும்‌. 


ஆஹா! நல்ல வாய்ப்பு! துள்ளிக்‌ குதித்தது இஸ்ரேல்‌. இனி, 
பாலஸ்தீனத்தின்‌ பொருளாதாரம்‌ சரிந்துவிடும்‌. அதிகாரிகள்‌ தெருவுக்கு வந்து 
கொடி பிடிப்பார்கள்‌. கோஷங்கள்‌ எழுப்புவார்கள்‌. சம்பளம்‌ தா என்று 


கூச்சலிடுவார்கள்‌. கடையடைப்பு, வேலை நிறுத்தம்‌, தடியடி, கண்ணீர்‌ புகை 
என்று தேசமே கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்துவிடும்‌. 


எதிர்த்து நிற்க காவல்‌ படை கூட வராது. காரணம்‌, அவர்களுக்குச்‌ 
சம்பளம்‌ தரக்‌ கூட அரசாங்கத்திடம்‌ காசு இல்லை. கலகம்‌ வெடிக்கும்‌. ஆட்சி 
கவிழும்‌. தேசமே குட்டிச்சுவராகிவிடும்‌. இத்தனைக்கும்‌ காரணம்‌ 
ஹமாஸ்தான்‌ என்று எல்லோரும்‌ சொல்லிலிடுவார்கள்‌. நேற்று வரை 
நன்றாக இருந்தோம்‌. நீ வந்ததால்தான்‌ இப்படி ஆகிவிட்டது என்று 


தொலைக்காட்சித்‌ தொடர்‌ கதாநாயகியை மாமியார்‌ வீட்டு மனிதர்கள்‌ 
தூற்றுவது போல்‌ தூற்றுவார்கள்‌. 
போதாது? 


இஸ்ரேல்‌ ஏற்கெனவே இரண்டு முறை இப்படி அடாவடி 
செய்திருக்கிறது. 1991ல்‌ ஒரு முறை. 1992ல்‌ மற்றொரு முறை. இரண்டு 
முறையும்‌ பாலஸ்தீனம்‌ சுருண்டு விட்டது. சரியான நேரத்தில்‌ சர்வதேச நிதி 
கிடைத்ததால்‌ தப்பித்தது. இந்த முறை சர்வதேச நிதியும்‌ கிடைக்காது. 
அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம்‌ இரண்டும்‌ சல்லிக்‌ காசு தராது. பிழைக்க 
வேறு வழியே இல்லை. அழிந்தே தீரவேண்டும்‌. 


அவ்வளவுதானா? அதற்குமேல்‌ ஒன்றுமில்லையா? யோசித்தார்கள்‌. 


14. பரயவா? பதுங்கவா? 


ஜனநாயகம்‌ சற்று காஸ்ட்லியானது. ஜனநாயகம்‌ சிலருக்கு 
ஆடம்பரமானது. ஜனநாயகம்‌ சமயத்தில்‌ ஆயுதங்களைக்‌ காட்டிலும்‌ 
அச்சுறுத்தக்கூடிய விஷயமாக அமைந்துவிடுகிறது. நமக்குப்‌ 
பழகிவிட்டபடியால்‌ பெரிய வித்தியாசங்கள்‌ தெரிவதில்லை. ஆனால்‌ 
தீபாவளிக்கு வாங்குகிற புதுச்சட்டை மாதிரி, அப்போதுதான்‌ 
உடுத்திக்கொண்டு கண்ணாடி முன்‌ நின்று அழகுபார்க்கிறவர்களுக்கு மேற்படி 
அவஸ்தைகள்‌ பகுதியளவிலாவது இருந்தே தீர்ந்திருக்கிறது. ஹமாஸ்‌ 
விதிவிலக்கல்ல. 


வரிப்பணத்தைப்‌ பதுக்கிவைத்துக்கொண்டு அழிச்சாட்டியத்தில்‌ இறங்க 
நினைத்த இஸ்ரேலின்‌ கணக்கு பொய்க்கவில்லை. எதிர்பார்த்ததுபோலவே 
ஹமாஸ்‌ ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே பாலஸ்தீன்‌ தள்ளாட 
ஆரம்பித்தது. பொருளாதாரம்‌ சரியத்‌ தொடங்கியது. கஜானா காலி. பணம்‌ 
இல்லை. எல்லோருக்கும்‌ சம்பள பாக்கி. யார்‌ வீட்டிலும்‌ அடுப்பெரியவில்லை. 
எப்போது வேண்டுமானாலும்‌ உள்நாட்டுக்‌ கலவரம்‌ வெடிக்கலாம்‌. 


ஹமாஸின்‌ தலைவர்கள்‌ கூடி உட்கார்ந்து யோசிக்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. இப்போதுதான்‌ புதிதாக அரசியல்‌ செய்ய 
வந்திருக்கிறார்கள்‌. ஒரு எல்‌.கே.ஜி. குழந்தைக்குரிய ஆர்வம்‌, பதற்றம்‌, 
தடுமாற்றங்கள்‌ அனைத்தும்‌ அவசியம்‌ இருந்தே தீரும்‌. இதுவே பழைய 
போராளி ஹமாஸாக இருந்திருந்தால்‌, சத்தம்‌ போடாமல்‌ இஸ்ரேலுக்குள்‌ 
ஊடுருவி, கண்ணில்‌ படும்‌ இடங்களில்‌ கண்ணி வெடி தூவிவிட்டுத்‌ திரும்பி 
பார்க்காமல்‌ வந்திருப்பார்கள்‌. அல்லது நான்கு அமைச்சர்களைக்‌ கடத்திக்‌ 
கொண்டு வந்து, போன்‌ செய்து மிரட்டியிருப்பார்கள்‌. ஒழுங்கு 
மரியாதையாக வரிப்பணத்தைத்‌ திரும்பத்‌ தந்துவிட்டு, உன்‌ ஆள்களை 
அழைத்துக்‌ கொண்டு போ. 

மேற்படி சமாசாரங்கள்‌ இப்போதைக்கு சாத்தியமில்லை. உலகமே 
கண்களில்‌ விளக்கெண்ணெய்‌ ஊற்றிக்கொண்டு கண்காணித்துக்‌ 
கொண்டிருக்கிறது. தவிரவும்‌, ஆட்சிக்கு வந்த பிறகு எழுந்துள்ள முதல்‌ பெரும்‌ 
பிரச்னை இது. ஆயுதம்‌ தூக்காமல்‌, ஆள்‌ வைத்து அடிக்காமல்‌ 
சமாளிப்பதுதான்‌ நல்ல பிள்ளைக்கு அழகு. இஸ்ரேலின்‌ எண்ணம்‌ என்ன? 
ஹமாஸுக்கு ஆளத்‌ துப்பில்லை என்று காட்டவேண்டும்‌. சர்வதேச 


நிர்ப்பந்தங்களைத்‌ திணித்து, அவர்களை ஆட்சியை விட்டு அகற்றவேண்டும்‌. 
அப்புறம்‌ தன்னிஷ்டத்துக்கு ஒரு பொம்மை அரசு சாத்தியமானால்‌ யதேஷ்டம்‌. 

அது கூடாது என்பதால்தான்‌ ஹமாஸ்‌ தலைவர்கள்‌ - குறிப்பாக காலித்‌ 
மஷால்‌ மற்றும்‌ இஸ்மாயில்‌ ஹனியா - ஆயுத வாசனையில்லாத அறவழி 
குறித்துத்‌ தீவிரமாக யோசித்தார்கள்‌. 

இரண்டு விஷயங்களை உடனடியாகச்‌ செய்யவேண்டும்‌. முதலில்‌, 
அரசாங்க அதிகாரிகளை அமைதிப்படுத்த வேண்டும்‌. பிறகு, மக்களை. 
இரண்டாவதாக, பணத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. இஸ்ரேல்‌ 
உதவாதபட்சத்தில்‌ வேறு எதாவது மாற்று ஏற்பாடு. 

ஆகவே அவர்கள்‌ முதலில்‌ அரசாங்க அதிகாரிகளை அழைத்துப்‌ 
பேசினார்கள்‌. கவலைப்படாதீர்கள்‌. இது ஒரு சிறிய பிரச்னைதான்‌. 
இஸ்ரேல்‌ நம்மை வம்புக்கு இழுக்கிறது. நம்‌ ஒற்றுமையைக்‌ குலைக்க 
விரும்புகிறது. உங்களைத்‌ தூண்டி விட முயல்கிறது. பதற்றப்படாதீர்கள்‌. 
பயப்படாதீர்கள்‌. உங்கள்‌ சம்பளம்‌ உங்களுக்குத்தான்‌. இன்று 
இல்லாவிட்டால்‌ நாளை. நாளை இல்லாவிட்டால்‌ மற்றொரு நாள்‌. உலக 
நாடுகளிடம்‌ துண்டேந்தி வசூலித்தாவது உங்கள்‌ சம்பளக்கணக்கு செட்டில்‌ 
செய்யப்படும்‌. அதிகாரிகள்‌ என்றாலும்‌ அவர்களும்‌ அரபுகளே அல்லவா? 
ஹமாஸ்‌ பட்டுக்கொண்டிருந்த கஷ்டம்‌ புரியாமலா இருக்கும்‌? ஆகவே 
ஒப்புக்கொண்டார்கள்‌. 


அடுத்து மக்களிடம்‌ பேசினார்கள்‌. பாலஸ்தீன மக்களே, கவலை 


வேண்டாம்‌. இஸ்ரேலுக்கு எதிரான நமது போராட்டம்‌ தொடர்ந்து 
கொண்டிருக்கும்‌. அத்தனை முட்டுக்கட்டைகளையும்‌ முறியடிப்போம்‌. அது 
வரை அமைதி காக்க. பொறுமை காக்க. இன்னும்‌ எதெல்லாம்‌ முடியுமோ, 
அத்தனையும்‌ காக்க. 


நிறைய பேசினார்கள்‌. நிறைய மீட்டிங்‌ போட்டார்கள்‌. டிவியில்‌ 
தோன்றினார்கள்‌. ரேடியோவில்‌ தோன்றினார்கள்‌. பத்திரிகைகளில்‌ 
எழுதினார்கள்‌. ஒரு தலை கூட வெளியே தெரியாத ஹமாஸா இது? 
யாராலும்‌ நம்பமுடியவில்லை. உண்மையில்‌ ஹமாஸின்‌ பல முக்கிய 
முகங்கள்‌ வெளி உலகத்துக்குத்‌ தெரியவந்ததே இந்தக்‌ காலக்கட்டத்தில்தான்‌. 
அவர்கள்‌ எப்படிப்‌ பேசுவார்கள்‌, எங்கே உள்ளத்தைத்‌ தொடுவார்கள்‌, 
எங்கே உணர்ச்சிகளைத்‌ தொடுவார்கள்‌ என்பதெல்லாம்‌ சிடி, சிடியாக 
ப்ரிண்ட்‌ போடப்பட்டு உளவுத்துறைகளுக்குப்‌ போய்க்கொண்டிருந்தன. 


ஆனால்‌ ஹமாஸுக்கு உதவ யார்‌ முன்வருவார்கள்‌? ஆயிரம்‌ 
ரெண்டாயிரம்‌ கைமாத்து என்றால்‌ சரி. இது கோடிகள்‌ அல்லவா? அதுவும்‌ 
ஒரு வருஷ பட்ஜெட்டுக்குரிய பணம்‌ அல்லவா? யாரும்‌ உதவமாட்டார்கள்‌ 
என்றுதான்‌ இஸ்ரேல்‌ நினைத்தது. 

ஆனால்‌ மிகச்‌ சரியாக அந்தச்‌ சமயத்தில்‌ யாரும்‌ எதிர்பாராத விதத்தில்‌ 
வந்து சேர்ந்தது உலக வங்கியின்‌ ஓர்‌ அதிரடி ரிப்போர்ட்‌. மே 2006ல்‌ 
வெளியிடப்பட்ட அந்த ரிப்போர்ட்டின்‌ சாராம்சம்‌ இதுதான்‌: இஸ்ரேல்‌ 
செய்வது சரியல்ல. ஹமாஸைக்‌ தண்டிக்கிறோம்‌ பேர்வழி என்று அவர்கள்‌ 
இம்சிப்பது அப்பாவி பாலஸ்தீனர்களைத்தான்‌. அவர்களுக்குப்‌ போய்ச்‌ சேர 
வேண்டிய வரிப்பணத்தை நிறுத்தி வைப்பதற்கு இஸ்ரேலுக்கு எந்தவித 
அதிகாரமும்‌ கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக பணத்தை திரும்பக்‌ 
கொடுக்கவும்‌. 

இஸ்ரேல்‌ இதனை எதிர்பார்க்கவில்லை. இந்த உலக வங்கி, ஐ.நா 
எல்லாம்‌ எப்போது சும்மா இருக்கும்‌, எப்போது திருவாய்‌ மலரும்‌ என்று 
சொல்லமுடியாது. என்னத்தையாவது இந்தமாதிரி சொல்லிவைத்துவிட்டுப்‌ 
பின்னாலேயே தீர்மானம்‌ போட பென்சிலைக்‌ கூராக்கிக்கொண்டு ரெடியாக 
நிற்பார்கள்‌. ஏதாவது இசகுபிசகாகிப்‌ போனால்‌ உடனே எதற்காவது தடை 
போடுவார்கள்‌. பொருளாதாரத்‌ தடைகள்‌. புடலங்காய்த்‌ தடைகள்‌. 
இடத்தைவிட்டு எழுந்திருக்காத சுல்தான்‌ மாதிரி. உட்கார்ந்தவாக்கில்‌ 
உத்தரவிடும்‌ சக்கரவர்த்தி மாதிரி. 


இஸ்ரேலுக்கு நெருக்கடிகள்‌ அதிகரிக்க ஆரம்பித்தன. உலக வங்கி 
சொல்வது சரிதான்‌. வரிப்பணத்தைத்‌ திருப்பித்தா என்றது ரஷ்யா. 
பத்திரிகைகள்‌ உதவிக்கு வந்தன. இஸ்ரேலின்‌ கொடுமையால்‌ 
பாலஸ்தீனர்கள்‌ படும்‌ அவதிகளைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டின. நார்‌ நாராகக்‌ 
கிழித்தன. 

சந்தேகமில்லாமல்‌ நிர்ப்பந்தத்தின்‌ பேரில்‌, மூக்கால்‌ அழுது 
கொண்டேதான்‌ பணத்தைக்‌ கொடுத்தது இஸ்ரேல்‌. சந்தோஷத்தில்‌ துள்ளி 
குதித்தது ஹமாஸ்‌. அட பரவாயில்லையே! உருப்படாத அமைப்பு என்று 
நினைத்துக்கொண்டிருந்த உலக வங்கியால்‌ கூட உபயோகம்‌ இருக்கிறதே. 


அதுதான்‌ சந்தர்ப்பம்‌ என்று காத்திருந்த இரான்‌, சடாரென்று 
பாலஸ்தீன்‌ அத்தாரிடிக்கு வெளிப்படையாக உதவ நான்‌ ரெடி என்று 
முன்னால்‌ வந்து நின்றது. 


யார்‌? தீவிரவாத இயக்கமாக இருந்த காலம்‌ முதல்‌ ஊட்டி வளர்த்த 
இரான்‌ அரசு. ஹமாஸ்‌ ஆளத்தொடங்கியபோது மட்டும்‌ அவர்கள்‌ சும்மா 
இருப்பார்களா? சொந்தச்‌ சகோதரர்கள்‌ அல்லவா? பணம்தானே பிரச்னை? 
இந்தா எடுத்துக்கொள்‌. எவ்வளவு வேண்டும்‌ என்று மட்டும்‌ சொல்‌. 
புன்சிரிப்புடன்‌ இரான்‌ அன்பளித்த தொகை 120 மில்லியன்‌ டாலர்கள்‌. கடன்‌ 
என்று தான்‌ அதற்குப்‌ பெயர்‌. ஆனால்‌ பாலஸ்தீன்‌ தன்னிறைவடைந்து 
கடனை அடைக்கிற காலம்‌ எப்போது வரும்‌? அதுவா முக்கியம்‌? துன்பத்தில்‌ 
சாதல்‌ கண்டு சிந்தை இறங்குவது மட்டுமல்லவா முக்கியம்‌? 
அள்ளிக்கொடுத்துவிட்டு அரவணைத்து மகிழ்ந்தது இரான்‌. 


இரானுக்கு இன்றைய தேதியில்‌ இருக்கிற நெருக்கடிகள்‌ சற்று 
விசேஷமானவை. மத்தியக்‌ கிழக்கில்‌ அமெரிக்கா குறிவைத்திருக்கும்‌ அடுத்த 
தேசம்‌ அது. சவூதி அரேபியா, குவைத்‌, இராக்‌ என்று ஒரு பெரிய ரவுண்டு 
வந்துவிட்டபிறகு இரானின்‌ எண்ணெய்‌ வளம்தான்‌ அமெரிக்காவுக்கு இந்தப்‌ 
புத்தாண்டுக்‌ கனவு. ஏற்கெனவே இரான்‌ அணு ஆயுதங்கள்‌ தயாரிக்கிறது, 
அணில்‌ சேமியா தயாரிக்கிறது என்று கடந்த இரண்டு வருடங்களாக 
அவ்வப்போது என்னத்தையாவது சொல்லிக்கொண்டேதான்‌ இருக்கிறார்கள்‌. 
இதெல்லாம்‌ ஆழம்‌ பார்க்கிற நடவடிக்கைகள்‌. எப்படியும்‌ யுத்தம்‌ என்று 
ஒன்று வரத்தான்‌ போகிறது என்பது இரானுக்குத்‌ தெரியும்‌. யுத்தமில்லாமல்‌ 
எண்ணெய்‌ இல்லை என்பது அமெரிக்காவுக்கும்‌ தெரியும்‌. 


அப்படியொரு சூழல்‌ வரும்போது அமெரிக்காவுக்கு அங்கே 
எப்போதும்போல்‌ இஸ்ரேல்தான்‌ ராணுவத்‌ தளம்‌. இரானுக்கு? சவூதி 
உதவாது. குவைத்‌ உதவாது. இராக்‌ இல்லை. ஜோர்டன்‌ வராது. சிரியாவை 
நம்பமுடியாது. லெபனான்‌ உதவும்‌. இரானைப்‌ போலவே ஷியா தேசம்‌. 
ஹிஸ்புல்லாக்கள்‌ தோள்‌ கொடுப்பார்கள்‌. வேறு? 

அவர்கள்‌ பாலஸ்தீனியர்களைத்தான்‌ பெரிதும்‌ நம்பியிருக்கிறார்கள்‌. 
ஒரு ஆத்திர அவசரத்துக்குக்‌ குரல்‌ கொடுத்தால்‌ ஓடிவந்து உதவி செய்ய 
அங்கே வேறு நாதி கிடையாது. ஹமாஸும்‌ சரி. பி.எல்‌.ஓவின்‌ உறுப்பு 
இயக்கங்களும்‌ சரி. ஒவ்வொரு காலகட்டத்திலும்‌ இரானால்‌ பல்வேறு 
விதங்களில்‌ போலஷிக்கப்பட்டிருக்கின்றன. பணமாக, ஆயுதங்களாக, போர்ப்‌ 
பயிற்சிகளாக நிறைய செய்திருக்கிறார்கள்‌. எண்ணெய்க்‌ கனவுடன்‌ 
ஆட்டத்தில்‌ இறங்கினாலும்‌ அமெரிக்கா சொல்லப்போகிற குற்றச்சாட்டு 
வரிசையில்‌ இதுதான்‌ முதன்மையானது. 


ஆனால்‌ அதெல்லாம்‌ ஒரு காலம்‌ அல்லவா? 


ஹமாஸ்‌ இப்போது ஆளும்‌ கட்சி. ஜனநாயகத்தை நம்பி 
ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உதவினால்‌ என்ன தவறு? காலம்‌ மாறும்‌. 
எல்லாரும்‌ மாறுவார்கள்‌. ஹமாஸும்‌ மாறலாம்‌. தவறில்லையே? இரானின்‌ 
வாதம்‌ அமெரிக்க நியாயங்களுடன்‌ ஒருபோதும்‌ பொருந்தாதவை. 
அதனால்தான்‌ அடுத்த மண்டகப்படி இரானில்‌ இருக்கும்‌ என்று உறுதியாகச்‌ 
சொல்லத்‌ தோன்றுகிறது. 

இஸ்ரேலின்‌ கவலை இதுமட்டுமல்ல. சோவியத்‌ யூனியன்‌ என்கிற 
அமைப்பு சிதறி, உலக விவகாரங்களிலிருந்து ரஷ்யா பெருமளவு 
ஒதுங்கிவிட்டபிறகு முதல்முதலாக இப்போதுதான்‌ வெளிப்படையாக ஒரு 
வெளிநாட்டு விவகாரத்தில்‌ தலையிடத்‌ தொடங்கியிருக்கிறது. பாலஸ்தீன்‌ 
அரசியலில்‌ ரஷ்யா ஆர்வம்‌ காட்டத்‌ தொடங்கியது இஸ்ரேலுக்கும்‌ 
அமெரிக்காவுக்கும்‌ உண்மையிலேயே மிகப்பெரிய வியப்பு. வியப்பு 
மட்டுமல்ல, அதிர்ச்சியும்‌ கூட. திட்டம்‌ என்னவாக இருக்கும்‌? புரியவில்லை. 
குழப்பம்‌. விளாடிமிர்‌ புதினுக்கு உள்ளூர்‌ தீவிரவாதிகள்‌, 
வேலைவாய்ப்பின்மை, உற்பத்திக்‌ குறைச்சல்‌ என்று நிறைய பிரச்னைகள்‌ 
உண்டு. அதையெல்லாம்‌ விட்டுவிட்டு பாலஸ்தீன்மீது ஏன்‌ திடீர்‌ அக்கறை? 
அதுதான்‌ புரியவில்லை. 


பாலஸ்தீனியர்களுக்குப்‌ புரியாத விஷயம்‌ வேறு. அவர்கள்‌ ஹமாஸை 


ஆளும்‌ கட்சியாக அமர்த்தியதன்‌ காரணம்‌ மிக வெளிப்படையானது. ஒரு 
வீரமுள்ள தலைமையை அவர்கள்‌ எதிர்பார்த்தார்கள்‌. அரை நூற்றாண்டு 
காலத்துக்கும்‌ மேலாக அவர்கள்‌ மிகத்‌ தீவிரமாக இஸ்ரேலால்‌ 
பாதிக்கப்பட்டவர்கள்‌. அடுத்தடுத்த யுத்தங்களில்‌ அமைதியை இழந்தவர்கள்‌. 
பாலஸ்தீன்‌ அத்தாரிடி உருவாகி, முதலில்‌ பி.எல்‌.ஒவும்‌ பிறகு இப்போது 
ஹமாஸும்‌ ஆளத்தொடங்கியும்‌ அன்றாட வாழ்வில்‌ பெரிய மாற்றங்கள்‌ 
இல்லையே என்கிற ஏமாற்றம்‌ அவர்களுக்கு. 


எதற்காக அவர்கள்‌ டி.எல்‌.ஓ.வை ஒதுக்கிவிட்டு ஹமாஸைத்‌ 
தேர்ந்தெடுக்கவேண்டும்‌? அரஃபாத்‌ எப்போது தம்‌ போராளி முகத்தைக்‌ 
கழற்றிவைத்துவிட்டு, ஜனநாயக முகத்தை அணிந்து கொண்டாரோ, 
அன்றுமுதல்‌, அவர்‌ அதிபராகி இறந்த தினம்‌ வரை இஸ்ரேல்‌ தொடர்ந்து 
அடித்துக்கொண்டுதான்‌ இருந்தது. பதிலடி தரமுடியவில்லை. அமைதி, 
சமாதானம்‌ போன்ற சொற்களெல்லாம்‌ ஒரு பக்கம்‌ வெந்த தோசைகளாகவே 
இருந்தன. அமைதி, பாலஸ்தீன்‌ பக்கம்‌ கடைபிடிக்கவேண்டியது. இஸ்ரேலால்‌ 
அது முடியாது. அவர்கள்‌ அடிக்கப்‌ பிறந்தவர்கள்‌. ஆளப்பிறந்தவர்கள்‌. 
அதிகாரம்‌ செய்யப்‌ பிறந்தவர்கள்‌. ஆகவே, தொடர்ந்து இம்சை 


புரிந்துகொண்டேதான்‌ இருந்தார்கள்‌. பாலஸ்தீன்‌ அத்தாரிடி 
சகித்துக்கொண்டிருந்தது. அவ்வப்போது புலம்பிக்கொண்டிருந்தது. 

இது மக்களுக்குப்‌ பிடிக்கவில்லை. எங்கே போனது உங்கள்‌ வீரம்‌ 
என்று மெளனமாகக்‌ கேட்டார்கள்‌. சமயத்தில்‌ உரக்கவும்‌ கேட்டார்கள்‌. 
பதிலில்லை என்பதால்தான்‌ அகற்றிவிட்டு ஹமாஸை உட்காரவைத்தார்கள்‌. 
இப்போது ஹமாஸும்‌ தள்ளாடினால்‌ வேறு ஏது போக்கிடம்‌? 


தீவிரமாக இயங்குவீர்கள்‌ என்றுதானே உங்களைத்‌ தேர்ந்தெடுத்தோம்‌. 
இஸ்ரேலைக்‌ கடுமையாக எகிர்ப்பீர்கள்‌ என்று நம்பினோம்‌. நீங்கள்‌ 
எதிர்க்கிறீர்கள்‌. இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால்‌, உங்கள்‌ 
எதிர்ப்பில்‌ நாங்கள்‌ எதிர்பார்த்த வலிமை இல்லை. வரிப்பணத்தைத்‌ 
தரமாட்டோம்‌ என்று இஸ்ரேல்‌ கைவிரித்தபோது நீங்கள்‌ சும்மாவே 
இருந்ததன்‌ காரணம்‌ என்ன? 


சம்மட்டியாக அடிக்கும்‌ கேள்விகள்‌. ஹமாஸுக்கு அப்போதுதான்‌ 
புரிந்தது. ஜனநாயகம்‌ மிகவும்‌ கஷ்டமானது. மக்களின்‌ கேள்விகள்‌, ஏகே 
துப்பாக்கிகளைக்‌ காட்டிலும்‌ வீரியமானவை. கொடியும்‌ கோஷமும்‌ 
ராக்கெட்டுகளைக்‌ காட்டிலும்‌ உக்கிரமாகப்‌ பல காததூரம்‌ சென்று 
தாக்கக்கூடியவை. 


ஹமாஸுக்கு அப்போது ஏற்பட்டது அடையாளப்‌ பிரச்னை. நான்‌ 
யார்‌? முற்றும்‌ துறந்தவர்கள்‌ மட்டும்‌ கேட்டுக்கொள்ள வேண்டிய 
கேள்வியல்ல. மூர்க்கத்தில்‌ மூழ்கியவர்களும்‌ அவசியம்‌ கேட்டே தீரவேண்டும்‌. 
காலம்‌ அப்படி இருக்கிறது. ஆகவே, வாரிச்‌ சுருட்டிக்கொண்டு களத்தில்‌ 
இறங்கினார்கள்‌. 

2006ம்‌ ஆண்டு பாலஸ்தீனின்‌ ஆளும்‌ சக்தியாகக்‌ களமிறங்கிய ஹமாஸ்‌ 


முன்னால்‌ இரண்டு கேள்விகள்தான்‌ இருந்தன. ஆட்சியா? ஆயுதமா? 


ஒன்றிருந்தால்‌ இன்னொன்றுக்கு வேலை இருக்காது. இது முடிவெடுக்க 
வேண்டிய தருணம்‌. என்ன செய்யப்போகிறார்கள்‌? 


1௦. தொடரும்‌ சிக்கல்‌ 


தேர்தல்‌ அரசியலில்‌ ஈடுபடுகிற விஷயத்தில்‌ ஹமாஸுக்கு 
ஹிஸ்புல்லாதான்‌ முன்னோடி. லெபனானின்‌ ஹிஸ்புல்லா. தொடக்கம்‌ 
முதலே பாராளுமன்றத்தில்‌ ஒரு கால்‌, பீரங்கிகளில்‌ ஒரு கால்‌ என்று 
கொள்கைத்‌ திட்டம்‌ வகுத்துக்கொண்டு செயல்பட்டுக்கொண்டிருக்கும்‌ 
இயக்கம்‌. ஆனால்‌ லெபனானின்‌ அரசியல்‌ சிக்கல்கள்‌, இனக்குழுச்‌ சிக்கல்கள்‌ 
எதுவும்‌ பாலஸ்தீனில்‌ கிடையாது. மெஜாரிடி அங்கே சன்னி முஸ்லிம்கள்‌. 
கொஞ்சம்‌ கிறிஸ்தவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாக 
ஷியாக்களும்‌ இருக்கலாம்‌. சன்னி இயக்கமான ஹமாஸாக்குத்‌ தான்‌ 
பங்குகொண்ட முதல்‌ தேர்தலிலேயே ஆட்சியமைக்கும்‌ அதிகாரம்‌ கிடைத்தது 
பெரிய விஷயமே இல்லை. 

எப்படி ஆள்கிறார்கள்‌, ஆளப்போகிறார்கள்‌ என்பதுதான்‌ விஷயம்‌. 


2006 மார்ச்‌ மாதம்‌ ஹமாஸ்‌ ஆட்சியமைக்க செளகரியமாக முந்தைய 
பாலஸ்தீன்‌ அத்தாரிடியின்‌ பிரதமர்‌ அகமது குரேவும்‌ அவரது அமைச்சர்களும்‌ 
பதவியிலிருந்து விலகி வழிவிட்டார்கள்‌. அதுநாள்‌ வரை தளபதியாக 
மட்டுமே அறியப்பட்டிருந்த ஹமாஸின்‌ தலைவர்‌ இஸ்மாயில்‌ ஹனியா, 
பிரதமர்‌ என்கிற பதவியில்‌ ஏறி உட்கார்ந்தார்‌. ஆயுதம்‌ ஏந்தாத ஹனியா. 
கூட்டத்துக்குக்‌ கையாட்டும்‌ ஹனியா. அறிக்கை விடப்போகிற ஹனியா. 
ஆதரவு திரட்டப்போகிற ஹனியா. 

சரி, ஜனநாயகம்‌ என்று இறங்கியாகிவிட்டது. அதிகபட்சம்‌ 
எத்தனைதூரம்‌ மற்றவர்களை அரவணைத்துப்‌ போகமுடியும்‌? ஹனியா 
மிகவும்‌ வெளிப்படையாகவே இருந்தார்‌. முந்தைய ஆளும்‌ கட்சியான அல்‌ 
௦௦பத்தாவின்‌ தலைவர்‌ மம்மூத்‌ அப்பாஸிடம்‌, ஆட்சியில்‌ 
பங்கெடுத்துக்கொள்ளும்படி அவர்‌ கேட்டார்‌. கூட்டணி அரசு. 
அவசியமில்லைதான்‌. நல்ல மெஜாரிடி இருக்கவே செய்தது. ஆனாலும்‌ 
ஹனியா கேட்டார்‌. 

ஃபத்தாவுக்கோ, பிற பாலஸ்தீன்‌ இயக்கங்களுக்கோ இதில்‌ 
ஆர்வமில்லை. எனவே அப்பாஸ்‌ இதற்கு மறுத்துவிட்டார்‌. கெளரவமாக 
எதிர்க்கட்சி வரிசையில்‌ அமர்வதில்‌ தனக்குப்‌ பிரச்னை ஏதுமில்லை என்று 
சொல்லிவிட்டார்‌. எனவே ஹமாஸ்‌ தனித்தே ஆட்சியமைத்தது. 


மம்மூத்‌ அல்‌ ஜாஹர்‌ வெளியுறவுத்துறை அமைச்சராகப்‌ 
பொறுப்பேற்றார்‌. ஷேக்‌ அகமது யாசின்‌ மறைந்து ரண்டிஸி ஹமாஸின்‌ 
தலைவராக அறியப்பட்டதற்கு இடைப்பட்ட காலத்தில்‌ ஹமாஸை 
வழிநடத்தியவர்‌ என்று ஜாஹர்‌ குறித்த வதந்தி ஒன்று உண்டு. வதந்திதான்‌. 
ஹமாஸ்‌ இதை உறுதிப்படுத்தியதில்லை. ஆனால்‌ தொடக்க காலத்திலிருந்தே 
ஹமாஸின்‌ குரலாக இருந்தவர்‌ அவர்‌. எந்த அறிக்கை யார்‌ 
வெளியிட்டாலும்‌, வாசிக்கும்‌ குரல்‌ ஜாஹருடையதாகத்தான்‌ இருக்கும்‌. 
ஏழெட்டுமுறை இஸ்ரேலிய ஏவுகணைத்‌ தாக்குதலிலிருந்து தப்பித்தவர்‌. 
எப்படியாவது அவரைப்‌ பிடித்துவிட மாட்டோமா என்று மொசாட்டின்‌ மூத்த 
தலைகள்‌ அத்தனை பேரும்‌ தூக்கமில்லாமல்‌ அலைந்த இரவுகள்‌ பல. அதே 
ஜாஹர்தான்‌ வெளியுறவுத்துறை அமைச்சராக அமர்ந்தார்‌. இஸ்ரேல்‌ 
பல்லைக்‌ கடித்தது. 

சயீது சேயம்‌ என்பவர்‌ உள்துறை அமைச்சராகப்‌ 
பொறுப்பேற்றுக்கொண்டார்‌. கூடவே நாலைந்து பாதுகாப்புப்‌ 
படைப்பிரிவுகளை உருவாக்கி, அதற்கும்‌ அவரையே பொறுப்பாக்கினார்‌ 
ஹனியா. ஹமாஸ்‌ ஒரு போராளி இயக்கமாக இருந்த காலத்தில்‌, அதன்‌ 
பல்வேறு பிரிவுகளை ஒருங்கிணைத்து வழிநடத்தியவர்‌ என்கிறபடியால்‌ இந்த 
ஏற்பாடு. அலா அல்‌ தீன்‌ அல்‌ அராஜ்‌ என்கிற இஞ்சினீயர்‌ ஒருவர்‌ ஹமாஸ்‌ 
அமைச்சரவையின்‌ திட்ட கமிஷன்‌ அமைச்சரானார்‌. ஓமர்‌ அப்துல்‌ ரசாக்‌ 
நிதியமைச்சர்‌. 


ஜனநாயக ரீதியில்‌ செய்யவேண்டிய ஏற்பாடுகள்‌ அனைத்தையும்‌ 
பக்காவாகச்‌ செய்து முடித்துவிட்டு, அந்த வராத வரிப்பணம்‌ தொடர்பான 
தங்கள்‌ இறுதி நிலைபாட்டை ஹமாஸ்‌ அறிவித்தது. “எங்களுக்கு ஒரே ஒரு 
எதிரிதான்‌. யூதர்கள்‌. ஹமாஸ்‌ இன்றைக்கு ஆட்சியமைத்திருக்கிறது 
என்பதற்காக இந்தக்‌ கொள்கையில்‌ மாறுதல்‌ ஏதுமில்லை. அவசியம்‌ 
ஏற்பட்டால்‌ மீண்டும்‌ அவர்களுக்கு எதிராக ஆயுதம்‌ ஏந்தத்‌ 
தயங்கமாட்டோம்‌” 


பாலஸ்தீன்‌ பாதுகாப்புப்‌ படைகளின்‌ தலைமை இயக்குநராகப்‌ பதவி 
அமர்த்தப்பட்ட ஜமால்‌ அபூ சம்ஹதானா, சண்டே டெலிகிராஃப்‌ என்கிற 
பத்திரிகைக்கு இவ்விதமாக ஒரு பேட்டியளித்தபோது, அது இரண்டு விதமான 
விளைவுகளை உண்டாக்கியது. 


முதலாவது, பாலஸ்தீனியர்கள்‌ சற்று ஆசுவாசமடைந்கார்கள்‌. 
நல்லவேளை, ஹமாஸ்‌ முழுக்க மாறிவிடவில்லை. அவர்கள்‌ ஆடுகள்‌ 


ஆகிவிட்டால்‌ இஸ்ரேல்‌ உடனே பக்ரீத்‌ கொண்டாடிவிடும்‌. அந்தக்‌ 
கவலைதான்‌ அவர்களுக்குப்‌ பிரதானம்‌. 


இரண்டாவது விளைவு, ஹமாஸை ஆதரிக்கலாம்‌ என்று 
நினைத்துக்கொண்டிருந்த ரஷ்யா போன்ற சில தேசங்களுக்குக்‌ கவலை 
வந்துவிட்டது. நீங்கள்‌ ஜனநாயகச்‌ சட்டை அணிந்துகொண்டதனால்தானே 
உங்களை ஆதரிக்கவும்‌ அங்கீகரிக்கவும்‌ நினைத்தோம்‌? மீண்டும்‌ 
ஆயுததாரியாவோம்‌ என்று அடம்‌ பிடித்தால்‌ நாங்கள்‌ எப்படி ஆதரிப்பது? 


ஹமாஸ்‌ இதற்கு பதில்‌ சொல்லவில்லை. சொல்ல முடியவில்லை 
என்பதுதான்‌ உண்மை. பாலஸ்தீனின்‌ அரசியல்‌ சூழ்நிலை அத்தனை 
சிக்கலானது. போராளி இயக்கங்களை அங்கே வளர்த்து, வாழவைப்பது 
பொதுமக்கள்‌. ஒரு போதும்‌ அவர்கள்‌ ஆயுததாரிகளைத்‌ தங்கள்‌ 
விரோதிகளாக நினைத்ததில்லை. இஸ்ரேலின்‌ அராஜகங்களிலிருந்து 
ஓரளவாவது தங்களைக்‌ காப்பது இயக்கங்களின்‌ தீவிரவாதச்‌ 
செயல்கள்தான்‌ என்பது அவர்களது அசைக்கமுடியாத கருத்து. கடந்தகால 
சரித்திரம்‌ சுட்டிக்காட்டுவதும்‌ இதனைத்தான்‌. 

இத்தகைய மிகச்‌ சிக்கல்வாய்ந்த சூழலில்‌ அரசியல்‌ கட்சியாகப்‌ பரிணாம 
வளர்ச்சி பெற்ற ஒரு போராளி இயக்கம்‌, தன்‌ மக்களையும்‌ உலக 
நாடுகளையும்‌ ஒரு நேர்க்கோட்டில்‌ அணிவகுக்க வைப்பதென்பது 
உண்மையிலேயே மிகப்பெரிய சவால்‌. ஹமாஸ்‌ அதற்குத்தான்‌ முயற்சி 
செய்கிறது. முடியுமா என்பதுதான்‌ மிகப்பெரிய கேள்விக்குறி. 


இதனிடையில்‌ ஹமாஸாுக்கும்‌ ஃபத்தாவுக்குமான உரசல்கள்‌ எந்தக்‌ 
கணமும்‌ பற்றிக்கொள்ளும்‌ அபாயம்‌ வேறு அங்கே எழுந்திருக்கிறது. கடந்த 
மார்ச்சிலேயே மம்மூத்‌ அப்பாஸைக்‌ கொல்ல ஹமாஸ்‌ முயற்சி செய்வதாக 
இஸ்ரேலிய உளவுத்துறை ஒரு குண்டைக்‌ தூக்கிப்‌ போட்டது. இல்லை 
என்று ஹமாஸ்‌ மறுத்தாலும்‌ அல்‌ ஃபத்தா இயக்கத்தினர்‌ இதனைச்‌ சும்மா 
விடுவதாக இல்லை. தேர்தலில்‌ தோற்ற அதிர்ச்சி ஒருபுறம்‌, ஹமாஸின்‌ 
எழுச்சி உருவாக்கியிருக்கும்‌ வெறுப்பு மறுபுறம்‌. அவர்களும்‌ 
சந்தர்ப்பத்துக்காகத்தான்‌ காத்திருக்கிறார்கள்‌. இந்த சகோதரச்‌ சண்டையில்‌ 
குளிர்காய வாய்ப்பிருக்கிறதா என்று தேடுவதுதான்‌ இஸ்ரேலிய 
உளவுத்துறையின்‌ இப்போதைய ஒரே பணியாக இருக்கிறது. 

கடந்த ஆண்டு முழுவதும்‌ பாலஸ்தீனில்‌ நடந்த பல குட்டிக்‌ 
கலவரங்களில்‌ ஹமாஸும்‌ ௦பத்தாவும்‌ எதிரெதிர்‌ அணியில்‌ 
இருந்துவந்திருப்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 


அடித்துக்கொள்ளும்‌ ஒவ்வொரு சந்தர்ப்பமும்‌ இஸ்ரேலுக்கு சாதகமாகப்‌ 
போவது தவிர்க்கமுடியாதது. 

பத்தா ஆட்சியில்‌ இருந்தபோது, ஹமாஸ்‌ எப்படித்‌ தாக்குதல்களில்‌ 
ஈடுபட்டு, பாலஸ்தீன்‌ அத்தாரிடியினரால்‌ அதன்‌ போராளிகள்‌ கைது 


செய்யப்பட்டார்களோ, அதே பாணி. இம்முறை ஆட்சியில்‌ ஹமாஸ்‌. 
கைதானது ஃபத்தா. இது பாலஸ்தீனி௰யர்களிடையே மிகுந்த கலக்கத்தையும்‌ 
கவலையையும்‌ உருவாக்கியிருக்கிறது. ஹமாஸும்‌ ௦பத்தாவும்‌ 


வெளிப்படையாக, தீவிரமாக அடித்துக்கொள்வது என்று 
தொடங்கிவிட்டால்‌, அது இஸ்ரேலுடனான யுத்தத்தைக்‌ காட்டிலும்‌ வீரியம்‌ 
மிக்கதாக இருக்கும்‌ என்பது அவர்களுக்குத்‌ தெரியும்‌. 

தவிரவும்‌ அரசியல்‌ ரீதியிலும்‌ கொள்கை ரீதியிலும்‌ ஹமாஸின்‌ 
கோஷங்களில்‌ கடந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கும்‌ மாற்றம்‌ பாலஸ்தீன்‌ மக்களின்‌ 
குழப்பத்தை மேலும்‌ அதிகரித்திருக்கிறது. யாருடைய நீர்ப்பந்தத்துக்கும்‌ 
பணியமாட்டோம்‌, முழுப்‌ பாலஸ்தீனையும்‌ அடையும்வரை ஓயமாட்டோம்‌ 
என்று சொல்லிக்கொண்டிருந்தது ஹமாஸ்‌. ஆனால்‌ தேர்தல்‌ வெற்றிக்குப்‌ 
பிறகு இந்தக்‌ கோஷத்தில்‌ ஏற்பட்டதொரு மகத்தான மாறுதல்‌, ஹமாஸின்‌ 
அரசியல்‌ நிறம்‌ மாறுகிறதோ என்கிற சந்தேகத்தை அவர்களுக்கு 
உண்டாக்கியது. 


தேர்தல்‌ அறிக்கையிலிருந்தே இந்த மாறுதலைக்‌ காணமுடியும்‌. அதுநாள்‌ 
வரை இஸ்ரேலை ஒழிப்பது என்ற கோஷத்தை முன்வைத்து வந்தவர்கள்‌, 
அந்த அறிக்கையில்‌, “ஜெருசலேத்தைத்‌ தலைநகராகக்‌ கொண்ட சுதந்தர 
பாலஸ்தீன்‌ தேசம்‌' என்று அறிவித்திருந்தார்கள்‌. வெற்றிக்குப்‌ பிறகு, 
இஸ்ரேல்‌ மீதான தாக்குதல்கள்‌ வெகுவாகக்‌ குறைந்துவிட்டதும்‌, ஃபத்தா 
இயக்கத்தினர்‌ மீதான தாக்குதல்கள்‌ அதிகரித்திருப்பதும்‌ பாலஸ்தீனியர்கள்‌ 
வயிற்றில்‌ புளி கரைக்கப்‌ போதுமான விஷயங்களாக இருந்தன. 

அவர்கள்‌ தயங்கவில்லை. ஹமாஸ்‌ தலைவர்களிடம்‌ நேரிடையாகவே 
கேட்டார்கள்‌. ஏன்‌ இந்த மாறுதல்‌? எதற்காக இந்தப்‌ புதிய நிலைபாடு? 

ஆனால்‌ காலீத்‌ மஷால்‌ உறுதியாகச்‌ சொன்னார்‌. “நாங்கள்‌ 
மாறவில்லை. கொள்கையோ, கோஷமோ மாறவேயில்லை. அப்படி 
மாறியிருப்பதாக நீங்கள்‌ நினைத்தால்‌ அது தவறு. இஸ்ரேலை 
ஒழிப்பதற்காகத்‌ தொடங்கப்பட்ட புனிதப்போர்‌ ஓயவில்லை. இப்போது 
கடைபிடிப்பது போர்‌ நிறுத்த நடவடிக்கை மட்டுமே. இந்தப்‌ போர்‌ நிறுத்த 
நடவடிக்கையும்‌ ஹமாஸின்‌ செயல்திட்டங்களுள்‌ ஒன்றாக முதலிலேயே 


அறிவிக்கப்பட்டதுதான்‌. பத்தாண்டு காலம்‌. அதன்பின்‌ மீண்டும்‌ யுத்தம்‌ 
தொடரும்‌.” 


உலகில்‌ வேறு எந்த ஒரு இயக்கமும்‌ இப்படியொரு இசகுபிசகான 
நிலைபாட்டையும்‌ கொள்கையையும்‌ எடுத்ததில்லை. ஆட்சி என்பதைப்‌ போர்‌ 
நிறுத்தக்‌ காலத்து நடவடிக்கைகளுள்‌ ஒன்றாகவும்‌, குறிப்பிட்ட காலத்துக்குப்‌ 
பிறகு மீண்டும்‌ போர்‌ தொடங்கும்‌ என்றும்‌ அறிவித்ததில்லை. 

இதன்‌ வெளிப்படையான அர்த்தம்‌ இதுதான்‌: பாலஸ்தீனில்‌ அமைதி 
என்பது தாற்காலிக ஏற்பாடு மட்டுமே. யுத்தம்‌ ஒன்றுதான்‌ நிரந்தரமானது. 
இஸ்ரேலை ஒழிப்பது என்பது நடைமுறையில்‌ சாத்தியமில்லை என்பதை 
ஹமாஸ்‌ உள்ளிட்ட அத்தனை இயக்கங்களும்‌ அறிந்திருக்கின்றன. ஒரு 
தேசத்தை இல்லாமல்‌ போகச்‌ செய்வதற்கான சக்கி அந்த இயக்கங்களுக்குக்‌ 
கிடையாது. ஆனால்‌ எப்போதும்‌ பதற்றத்தைத்‌ தக்கவைக்க முடியும்‌. 
எப்போதும்‌ யுத்தம்‌ செய்ய முடியும்‌. எப்போதும்‌ அவசரநிலையிலேயேதான்‌ 
இருந்தாக வேண்டும்‌. 

இந்தச்‌ சூழ்நிலையின்‌ பின்னணியில்‌ பாலஸ்தீன்‌ அத்தாரிடி என்கிற 
ஆட்சி அதிகார அமைப்பின்‌ ஏற்பாடு எத்தனை அபத்தமானது! யாசிர்‌ 


அரஃபாத்‌ எதற்காகப்‌ போராடி அந்தச்‌ சிறு பிராந்தியத்துக்குத்‌ தன்னாட்சி 
உரிமைகளைக்‌ கேட்டுப்பெற வேண்டும்‌? எதற்காக அவருக்கு நோபல்‌ பரிசு 
தந்திருக்க வேண்டும்‌? 


மூன்று விஷயங்கள்‌ நினைவில்‌ இருந்தால்‌ போதும்‌. 


* இஸ்ரேல்‌ என்கிற தேசமே இல்லாது போகும்வரை போராட்டம்‌ 
நிற்காது என்கிற இயக்கங்களின்‌ வீர சபதத்துக்கு உயிர்‌ 
இருக்கும்வரை பாலஸ்தீனுக்கான யுத்தம்‌ என்பது முடிவற்றது, 
தீர்வுகளற்றது. 

* இஸ்ரேல்‌ எந்த நேரத்திலும்‌ பாலஸ்தீன்‌ அத்தாரிடி என்கிற ஆட்சி 
அமைப்பை செல்லாததாக அறிவிக்கலாம்‌. தேர்தல்‌ 
ஜனநாயகத்தைத்‌ தடை செய்து, மேற்குக்‌ கரை, காஸா பகுதிகளை 
மீண்டும்‌ ஆக்கிரமித்துக்‌ கொள்ளலாம்‌. அப்போது தட்டிக்கேட்கக்‌ 
கூட மத்தியக்‌ கிழக்கில்‌ வேறு யாரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
அந்நிலப்பரப்பு முழுவதுமே கிட்டத்தட்ட அமெரிக்க 
சொல்பேச்சைக்‌ கேட்டு நடக்கிற பிராந்தியமாகியிருக்கும்‌. 


இன்னும்‌ சில மாதங்கள்‌ அல்லது அதிகபட்சம்‌ ஒரு வருடத்துக்குள்‌ 
வரப்போகிற இரானுடனான அமெரிக்காவின்‌ யுத்தம்‌ இதற்கு ஒரு 
தொடக்கப்‌ புள்ளியாக இருக்கும்‌. 


* பிரதமர்‌ ஹனியா மீண்டும்‌ பாலைவனப்‌ பகுதிகளிலும்‌ பக்கத்து 
தேசங்களின்‌ எல்லைகளிலும்‌ பதுங்கி இருந்து ஆயுதமேந்தலாம்‌. 


உலகிலேயே வேறு எந்தப்‌ பிராந்தியத்திலும்‌ இப்படி ஒரு சூழ்நிலை 
கிடையாது. சபிக்கப்பட்ட பிரதேசமாகிவிட்ட பாலஸ்தீனில்‌ ஹமாஸ்‌ இன்று 
ஜனநாயக வேஷம்‌ தரித்து மேடையேறியிருக்கிறது. தனது இயல்புக்குச்‌ 
சற்றும்‌ பொருந்தாத வேஷம்‌ அது. கூடியவரை அமைதி, கூடியவரை 
நல்லெண்ணம்‌ என்றுதான்‌ செயல்படப்‌ பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இஸ்ரேலின்‌ செயல்பாடுகள்‌ அவர்களை நீண்ட நாளைக்கு 
அமைகிப்பாதையில்‌ இருக்கவிடும்‌ என்று தோன்றவில்லை. 


ஹமாஸ்‌ பதவியேற்றபிறகு காஸாவில்‌ இஸ்ரேல்‌ நிகழ்த்திய 
அத்துமீறல்கள்‌ ஒன்றல்ல, இரண்டல்ல. சீண்டுவதற்கான அத்தனை 
நடவடிக்கைகளையும்‌ ஆக்மசுத்தியுடன்‌ அவர்கள்‌ மேற்கொள்கிறார்கள்‌. 

கடந்த ஜூன்‌ மாதம்‌ தொடங்கி, தோராயமாகப்‌ பதினைந்து 
நாள்களுக்கு ஒரு முறையாவது இஸ்ரேல்‌ ராணுவம்‌ காஸாவில்‌ ஏதாவது ஒரு 
காரணம்‌ சொல்லித்‌ தாக்குதலில்‌ ஈடுபடுகிறது. ஹமாஸ்‌ போராளிகள்‌, 
தங்கள்‌ வழக்கமான பாணியில்‌ பதில்‌ சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
பாலஸ்தீனின்‌ ஆளும்‌ கட்சியாகவும்‌ இப்போது ஹமாஸ்‌ இருக்கிறபடியால்‌, 
இதனை வழக்கமான தாக்குதல்‌ - பதில்‌ தாக்குதல்‌ என்று எடுத்துக்கொள்ள 
முடியாது. பாலஸ்தீன்‌ அத்தாரிடியை ஒரு தீவிரவாத மையமாக சர்வதேச 
அரங்கில்‌ முன்னிறுத்தும்‌ பணியை இஸ்ரேல்‌ ஏற்கெனவே 
தொடங்கிவிட்டது. 


இஸ்ரேல்‌ புரிவதும்‌ தீவிரவாதம்தானே என்று யாரும்‌ கேட்பதில்லை. 
அதுதான்‌ இங்கே பிரச்னை. தனது ஒவ்வொரு செயலுக்கும்‌ அமெரிக்க 
அதிபரின்‌ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொண்டு அத்தேசம்‌ இறங்குகிறபடியால்‌ 
எதிர்த்துக்‌ கேட்க யாரும்‌ முன்வருவதில்லை. 


ஆம்‌. அமெரிக்கா. ஹமாஸைக்‌ காட்டிலும்‌, இஸ்ரேல்‌ அரசைக்‌ 
காட்டிலும்‌ மிகப்பெரிய தீவிரவாத தாதா அல்லவா? 


16. எங்கே போகும்‌ இந்தப்‌ பாதை? 


தோ ன்றிய நாளாக இருந்துவந்ததுதான்‌. அவ்வப்போது வெடிக்கும்‌. 
அவ்வப்போது அடங்கிப்‌ போகும்‌. சிறு மோதல்கள்‌, சில்லறை உரசல்கள்‌ 
இல்லாமல்‌ இருந்ததில்லை. ஆனால்‌ யாசிர்‌ அரஃபாத்‌ உயிருடன்‌ இருந்த 
வரை ஹமாஸ்‌ - அல்‌ ஃபத்தா மோதல்‌ பெரிய பரிமாணம்‌ பெற்றதில்லை. 

இரண்டு இயக்கங்களுக்கும்‌ அடிப்படை நோக்கம்‌ பாலஸ்தீன்‌ விடுதலை 
என்பதுதான்‌ எனினும்‌, அடையும்‌ வழியில்‌ கணிசமான கருத்து வேறுபாடு 
கொண்டிருந்தார்கள்‌. அரஃபாத்‌, ஜனநாயகத்தை ஒப்புக்கொண்டு, 
இஸ்ரேலுடன்‌ சமரசத்துக்குச்‌ சம்மதித்து எத்தனையோ படிகள்‌ இறங்கிவந்து 
பாலஸ்தீன்‌ அத்தாரிடி என்னும்‌ ஆட்சி அமைப்பை உருவாக்கப்‌ பாடுபட்டார்‌. 
அப்போது அதனைக்‌ கடுமையாக எதிர்த்துக்கொண்டிருந்த ஹமாஸ்‌ இன்று 
அதே பாலஸ்தீன்‌ அத்தாரிடியின்‌ அதிகார அமைப்பாக, அதே ஜனநாயகத்தை 
ஏற்று, தேர்தலில்‌ போட்டியிட்டு, வெற்றியும்‌ பெற்று ஆளத்‌ 
தொடங்கிவிட்டபிறகு மேற்படிக்‌ கருத்து வேறுபாடுகளுக்கும்‌ உரசல்‌, 
மோதல்களுக்கும்‌ நியாயமாக இடமின்றிப்‌ போயிருக்க வேண்டும்‌. 


ஆனால்‌ இது அதிகரித்திருக்கிறது என்பதுதான்‌ பிராந்தியத்தின்‌ 
இன்றைய பெருங்கவலை. குறிப்பாக அங்கே அரஃபாத்தும்‌ இங்கே ஷேக்‌ 
அகமது யாசினும்‌ இறந்துவிட்டபிறகு அடுத்தக்‌ கட்டத்‌ தலைவர்களால்‌ 
அபிப்பிராய விரோதங்களைச்‌ சகிக்க முடியாமல்‌ போய்விட்டது. 


இரு தரப்பினருமே ஆயுதம்‌ தூக்கியவர்கள்‌. இரு தரப்பினருமே 
இஸ்ரேலுக்கு எதிரான தீவிர யுத்தம்‌ செய்தவர்கள்‌, செய்கிறவர்கள்‌. 
கொள்கை வேறாயினும்‌ நோக்கம்‌ ஒன்றுதான்‌ என்கிற அளவில்‌ 
பாலஸ்தீனியர்கள்‌ இரு தரப்பையுமே சம அளவில்தான்‌ ஆதரித்துவந்தார்கள்‌. 
ஆனால்‌ இப்போது நடப்பது என்ன? 


ஹமாஸ்‌, இஸ்ரேலிய இலக்குகளைத்‌ தாக்குவதை நிறுத்திவிட்டு ஃபத்தா 
இயக்கத்தினரைத்‌ தீவிரமாகத்‌ தாக்கத்‌ தொடங்கியிருக்கிறது. ஃபத்தாவும்‌ 
சளைக்காமல்‌, தனது கவனத்தை ஹமாஸ்‌ முக்கியஸ்தர்கள்‌ மீது குவித்து, 
தாக்குதலுக்குச்‌ சந்தர்ப்பம்‌ தேடிக்கொண்டிருக்கிறது. கிடைக்கிற ஒரு 
தருணத்தையும்‌ வீணாக்காமல்‌ போட்டுப்பார்க்கிறது. 


ஜூலை 2005ல்‌ இரு தரப்பு மோதல்‌ முற்றிப்போய்‌, பாலஸ்தீனிய 
இயக்கங்களின்‌ ஒற்றுமையே முற்றிலும்‌ சீர்‌ குலைந்துவிடும்‌ அபாயம்‌ 
ஏற்பட்டது. அப்போது ஏகதேோ பேசி, சமரசம்‌ செய்து கொஞ்சம்‌ 
ஒட்டுப்போட்டுப்‌ பார்த்தார்கள்‌. இனி அடித்துக்கொள்வதில்லை என்று 
இரண்டு பேருமே ஒப்புக்கொண்டு ஓரமாகப்‌ போனார்கள்‌. ஆனாலும்‌ 
உள்ளுக்குள்‌ உயிருடன்‌ இருந்த வன்மம்‌ ஓய்ந்தபாடில்லை. இஸ்ரேலிய 
இலக்குகளைக்‌ குறிவைத்து ஹமாஸ்‌ ஏவும்‌ ஏவுகணைகளை ஃபத்தா 
போராளிகள்‌ தடுத்து வீழ்த்திக்கொண்டிருந்தார்கள்‌. 

இது மிகவும்‌ விபரீதமான விளையாட்டல்லவா? இந்தச்‌ செயலின்‌ 
அர்த்தம்‌ என்ன? ஃபத்தாவும்‌ இஸ்ரேலும்‌ ஓரணியில்‌ நின்று ஹமாஸுக்கு 
எதிராகப்‌ போரிடுவதாக அல்லவா புரிந்துகொள்ள வேண்டியிருக்கும்‌? என்ன 
அபத்தம்‌ இது? 

எடுத்துச்‌ சொன்னபிறகுதான்‌ அந்தச்‌ செயலை நிறுத்திவிட்டு 
முறைத்துக்கொண்டு ஒதுங்கிப்‌ போனது ஃபத்தா. எடுத்துச்‌ சொன்னவர்கள்‌ 
இரானியர்கள்‌. லெபனானியர்கள்‌. ஜோர்டன்‌ ஆதரவாளர்கள்‌. 

ஆனால்‌ இந்த ஒதுங்கல்‌, பதுங்கலெல்லாம்‌ தேர்தல்‌ வரைதான்‌. கடந்த 
தேர்தலில்‌ ஹமாஸ்‌ வென்று ஆட்சியதிகாரத்தைக்‌ கைப்பற்றியபிறகு ஃபத்தா 
போராளிகள்‌ மீண்டும்‌ ஹமாஸுக்கு எதிராகத்‌ தீவிரமாகக்‌ 
களமிறங்கிவிட்டார்கள்‌. 


அவர்களுக்குச்‌ சில காரணங்கள்‌ இருந்தன. உதாரணமாக, ஆட்சிக்கு 


வந்ததுமே இஸ்மாயில்‌ ஹனியா, முந்தைய ஃபத்தா ஆட்சியில்‌ ஊழல்கள்‌ 


அதிகம்‌ என்று சொன்னார்‌. அரசியல்‌ என்றால்‌ ஊழல்‌ இல்லாமலா? 
திருக்குறளுக்கு அடுத்தபடி உலகப்பொதுமறையான விஷயம்‌. ஆனாலும்‌ ஒரு 
விடுதலை இயக்கம்‌ ஊழல்‌ செய்யுமா? அரஃபாத்‌ வளர்த்த இயக்கம்‌ 2 


மக்களால்‌ இதை ஜீரணிக்க முடியாது. இது ஒரு பக்கம்‌ இருக்க, ஃபத்தா 
போராளிகள்‌ துடித்துத்‌ துவண்டு போனார்கள்‌. தங்கள்‌ தலைவரை, தங்கள்‌ 
ஆட்சியைக்‌ குறை சொல்ல இவர்கள்‌ யார்‌ என்கிற கோபம்‌. ஒருவேளை 
தங்கள்‌ ஆட்சியில்‌ உண்மையிலேயே ஊழல்‌ இருந்திருக்குமோ என்கிற ஐயம்‌ 
விளைவித்த கோபம்‌ என்றும்‌ அதனைச்‌ சொல்லலாம்‌. 


ஆட்சியே அவர்களுக்குப்‌ புதிது. எனவே ஊழல்‌ மிகவும்‌ புதிது. 


சாத்தியமா? நடந்திருக்கக்‌ கூடியதுதானா? இது ஒரு பக்கம்‌. ஹமாஸ்‌ 
முன்வைத்த இந்தக்‌ குற்றச்‌ சாட்டு, உலக அளவில்‌ ஃபத்தாவின்‌ புகழுக்கு 


ஏற்படுத்தக்‌ கூடிய களங்கம்‌ குறித்த கோபம்‌ இன்னொரு பக்கம்‌. ஊழல்‌ 
விஷயம்‌ மக்களுக்குத்‌ தெரிந்ததால்தான்‌ அவர்கள்‌ அந்தத்‌ தேர்தலில்‌ 
லபத்தாவை ஒதுக்கிவிட்டு ஹமாஸாக்கு வாக்களித்தார்கள்‌ என்றும்‌ 


பேசினார்கள்‌. இதுவும்‌ அவர்களுடைய கோபத்தைக்‌ கிளறிவிட்டது. 

உண்மையில்‌ ஃபத்தா ஆட்சியில்‌ செய்ததாகச்‌ சொல்லப்படுகிற 
ஊழல்கள்‌ குறித்த வெளிப்படையான ஆதாரங்கள்‌ ஏதும்‌ இன்றுவரை 
யாருக்கும்‌ கிடைக்கவில்லை. எல்லாம்‌ குற்றச்சாட்டு அளவிலான ஊழல்கள்‌ 
மட்டுமே. அதைவிட முக்கியம்‌, ஊழல்‌ செய்யும்‌ அளவுக்கு அது ஒன்றும்‌ 
பணம்‌ புரளும்‌ பிராந்தியமும்‌ அல்ல. சிறிய அளவில்‌ சில கையூட்டுகள்‌, 
ஆயிரங்களிலான ஊழல்கள்‌ இருந்திருக்கக்‌ கூடும்‌. ஆனால்‌ ஊதிப்‌ 
பெரிதாக்கி, மைக்‌ வைத்து முழங்குமளவுக்கு சாத்தியமில்லை என்றுதான்‌ 
சொல்லவேண்டும்‌. 

ஆனால்‌, ஹமாஸ்‌ மிகப்பெரிய ஊழல்கள்‌  நடந்திருப்பதாகச்‌ 
சொன்னதுதான்‌ பிரச்னையாகிப்போனது. இரு தரப்பு மோதல்கள்‌ தவிர்க்க 
முடியாதது என்கிற நிலை உண்டாகக்‌ காரணமானது. 


தேர்தலுக்குப்‌ பிறகு, ஃபத்தாவின்‌ தற்கொலைப்‌ படையினர்‌ தயார்‌ 
செய்யப்பட்டு காஸாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள்‌. முதலில்‌ ஊர்வலம்‌. 
பிறகு கோஷங்கள்‌. ஆட்சி மன்றக்‌ கட்டடத்துக்கு எதிரே ஆர்ப்பாட்டங்கள்‌. 
முடிந்தால்‌ கலவரம்‌. சில தலைகள்‌ விழுமானால்‌ உத்தமம்‌. புதிய அரசுக்கு 
என்னென்ன விதங்களில்‌ தர்மசங்கடங்கள்‌ தரலாம்‌ என்று அதன்‌ பிறகு 
உட்கார்ந்து ஆலோசிக்கலாம்‌ என்று ஃபத்தா முடிவு செய்திருந்தது. 

கொஞ்சம்‌ சிக்கல்தான்‌. ஹமாஸ்‌ அதனைப்‌ பெரிய அளவில்‌ 
எதிர்பார்த்திருக்கவில்லை. என்னதான்‌ பகை இருந்தாலும்‌ இத்தனை 
மோசமான அரசியல்வாதிகளாக நடந்துகொள்வார்கள்‌ என்று ஹமாஸின்‌ 
மூத்த தலைவர்கள்‌ நினைக்கவில்லை. ஆகவே சற்று அலட்சியமாக 
இருந்துவிட்டார்கள்‌. 

அதுநாள்‌ வரை இஸ்ரேலுக்கு எதிராக மட்டுமே கோஷமிட்டு, கொடி 
தூக்கி, ஆயுதமேந்திப்‌ போராடிய ஃபத்தா போராளிகள்‌, முதல்முதலாக 
அப்போது ஹமாஸாக்கு எதிராகப்‌ போராடக்‌ களமிறங்கினார்கள்‌. சில 
கார்கள்‌ எரிக்கப்பட்டன. கற்கள்‌ பறந்தன. தடியடிப்‌ பிரயோகம்‌, கண்ணீர்ப்‌ 
புகைக்குண்டுகள்‌ அனைத்தும்‌ சகோதர இனத்துக்குள்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளப்பட்டன. 


அரசியல்‌ பெரும்பாலும்‌ ஆபத்தானது. சமயத்தில்‌ தீவிரவாதத்தைக்‌ 
காட்டிலும்‌. பாலஸ்தீன்‌ மக்கள்‌ துடித்துப்‌ போனார்கள்‌. இதற்காகவா 
இத்தனை ஆண்டுகளாகப்‌ போராடினார்கள்‌? அதிகார வெறி ஒன்றுதானா 
இயக்கங்களின்‌ இலக்கு? இப்படி மூன்றாம்தர அரசியல்வாதிகள்‌ போல 
நடந்துகொள்வதற்காகத்தானா ஐம்பதாண்டுகளாக விடுதலை இயக்கம்‌ 
என்கிற முகமூடி அணிந்திருந்தார்கள்‌ 2 


அரஃபாத்‌ இல்லாத வெறுமை அப்போது அவர்களுக்கு உறைத்தது. 


இருபத்தியோராம்‌ நூற்றாண்டு, ஆயுதங்களுடையது அல்ல. 
அமைதியினுடையது. அமெரிக்க அரசு நீங்கலாக ஒட்டுமொத்த உலகமும்‌ 
இதனைத்‌ தெளிவாகப்‌ புரிந்துகொள்ள ஆரம்பித்து வெகுகாலம்‌ ஆகிவிட்டது. 
ஆயுதப்‌ போராட்டங்கள்‌ வெல்லும்‌ சாத்தியம்‌ குறைந்துகொண்டே 
வருவதைப்‌ பாலஸ்தீனியர்கள்‌ முழு விழிப்புணர்வுடன்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

ஆகவே அரஃபாத்‌ தேர்ந்தெடுத்த பாதை சரியே என்று அவர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. அரஃபாத்தின்‌ பாதை சரி. ஆனால்‌ அவரது அடிப்பொடிகள்‌ 
போகிற பாதை? 


அதுதான்‌ ஆபத்தாக இருந்தது. அதில்தான்‌ அபாயம்‌ அதிகமாகத்‌ 
தெரிந்தது. ஜனநாயகம்தான்‌ வழி என்று ஹமாஸாக்கும்‌ புரிந்ததால்தான்‌ 
தேர்தலில்‌ நின்றது. ஆனால்‌ போராளி இயக்கமாக இருந்த காலத்தில்‌ 
எதிரிகளை மட்டுமே தாக்கிவிட்டு, ஜனநாயகக்‌ கட்சியாக அறிமுகமானபிறகு 
சொந்தச்‌ சகோதரர்களுடனேயே தாக்குதல்‌ நடத்தியாகவேண்டி௰ 
இருப்பியல்‌ பிரச்னை எழும்‌ என்று அவர்கள்‌ நினைத்திருக்க முடியாது. 

ஜனநாயகத்துக்கும்‌ சில விலைகள்‌ கொடுத்தாக வேண்டியிருக்கிறது. 
வேறு வழியில்லை. இனி என்ன ஆகப்போகிறது? 

கடந்த டிசம்பர்‌ 76ம்‌ தேதி பாலஸ்தீன்‌ அதிபர்‌ மம்மூத்‌ அப்பாஸ்‌ 
(பத்தா) அடுத்த பொதுத்தேர்தலைச்‌ சற்று முன்னதாகவே நடத்தத்‌ 
திட்டமிட்டிருப்பதாக அறிவித்தார்‌. இது ஹமாஸுக்கு மிகுந்த எரிச்சலை 
அளித்திருக்கிறது. புதிதாக ஆளவந்தவர்கள்‌ அவர்கள்‌. தடுமாற்றங்கள்‌ 
இல்லாமல்‌ இல்லை. குழப்பங்களும்‌ குளறுபடிகளும்‌ கூட இருக்கத்தான்‌ 
செய்கின்றன. ஆனால்‌ ஒரு முழு ஆட்சிக்‌ காலமாவது இருந்து 
பார்த்தாலல்லவா லட்சணம்‌ முழுக்கப்‌ புரியும்‌? மக்களுக்கு இல்லாவிட்டாலும்‌ 
தனக்கே கூட? 


ஆனால்‌ அதிபரின்‌ முடிவு அது. ஆளும்‌ கட்சியாகவே இருந்தாலும்‌ 
பெரிதாக ஒன்றும்‌ செய்துவிட முடியாது. எதிர்க்கலாம்‌. அவ்வளவுதான்‌. 
மாற்ற முடியாது. 


ஏதாவது செய்து நிலைமையைச்‌ சற்று அமைதிப்படுத்த முடியுமா என்று 
யோசித்து, சமீபத்தில்‌ £பத்தாவுடன்‌ ஓர்‌ அமைதி உடன்படிக்கைக்கு ஏற்பாடு 
செய்யப்‌ பார்த்தார்கள்‌. இனி அடித்துக்கொள்வதில்லை. ஆனால்‌ ஒப்பந்தம்‌ 
ஏற்கப்பட்ட தினத்தன்றே மூன்று ஹமாஸ்‌ போராளிகளை ஃபத்தாவினர்‌ 


கொன்றுவிட்டார்கள்‌. ஆகவே ஏற்கப்பட்ட போர்‌ நிறுத்த ஒப்பந்தத்தைக்‌ 
கிழித்துப்‌ போட்டுவிட்டு மேலும்‌ தீவிரமாக மோதத்‌ தொடங்கினார்கள்‌. 
இன்னும்‌ ஆறுபேர்‌ படுகொலை. ஒன்பது பேர்‌ படுகாயம்‌. 


குறைந்தது ஒரு நாள்‌ விட்டு ஒருநாளாவது காஸாவில்‌ ஹமாஸுக்கும்‌ 
௦பத்தாவுக்குமான மோதல்கள்‌ நடக்கின்றன. ஜனவரி பிறந்ததிலிருந்து இந்தக்‌ 
கணக்கு சரியாகக்‌ கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த மோதல்‌ எப்போது 
யுத்தமாகும்‌ என்றுதான்‌ இஸ்ரேல்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறது. 
அடித்துக்கொண்டு இரண்டு தரப்பினரும்‌ மொத்தமாக உயிரைவிடும்‌ 
கணம்தான்‌ அவர்களுக்கு வேண்டியது. 

ஹமாஸும்‌ ஃபத்தாவும்‌ இல்லாமல்‌ போய்விட்டால்‌ பாலஸ்தீன்‌ 
போராட்டம்‌ என்பது வெறும்‌ பேச்சளவு நடவடிக்கையாகிவிடும்‌. இதர 
போராளி இயக்கங்கள்‌ அனைத்தையும்‌ ஒடுக்க இஸ்ரேலுக்கு ஒரு வாரகாலம்‌ 
போதும்‌. 


இது இந்த இயக்கங்களுக்குத்‌ தெரியாதா? 
தெரியும்‌. தெரிந்தும்‌ ஏன்‌ இப்படி அசிங்கமாக மோதிக்கொள்கிறார்கள்‌? 


இந்தக்‌ கேள்விதான்‌ அத்தனை பேருக்கும்‌. இன்றைக்கு மத்தியக்‌ கிழக்கு 
நாடுகள்‌ சந்தித்துவரும்‌ அரசியல்‌ நெருக்கடிகள்‌ கொஞ்ச நஞ்சமல்ல. 
இராக்கின்‌ வீழ்ச்சிக்குப்‌ பிறகு எந்தக்‌ கணத்திலும்‌ இரான்‌ மீது அமெரிக்கா 
போர்‌ தொடுக்கும்‌ என்கிற அபாயம்‌ மிக வெளிப்படையாகத்‌ தெரிகிற 
சூழ்நிலையில்‌, பிராந்தியம்‌ முழுவதுமே பதற்றம்‌ பற்றிக்கொண்டிருக்கிறது. 

ஒவ்வொரு தேசமும்‌ தம்‌ சொந்த நாட்டுப்‌ பாதுகாப்புக்கென பிரத்தியேக 
ஏற்பாடுகள்‌ செய்துவருகின்றன. எப்போதுமே பாலஸ்தீன்‌ விஷயத்தில்‌ அரபு 
நாடுகள்‌ ரகசிய அனுதாபம்‌ தெரிவிப்பது மட்டுமே வழக்கம்‌. இப்போது 
அதைக்கூடச்‌ செய்ய முன்வருவார்களா என்பது சந்தேகம்‌. நூற்றாண்டு 
காலமாகத்‌ தொடரும்‌ யுத்தம்‌ தானே என்கிற அலுப்பு காரணமா, என்ன 


செய்தும்‌ இஸ்ரேலை இல்லாமல்‌ போகச்‌ செய்யமுடியாது என்கிற நிதர்சன 
உண்மையின்‌ சூடு காரணமா என்று சொல்வதற்கில்லை. 


ஹமாஸும்‌ ஃபத்தாவும்‌ அடித்து மோதி அழிந்துபோனால்‌ அனுதாபம்‌ 
தெரிவிக்கக்‌ கூட ஆளிருக்க மாட்டார்கள்‌ என்பதே உண்மை. இது 
ஹமாஸாக்குப்‌ புரியவேண்டும்‌. ஆளக்கிடைத்த வாய்ப்பை சரியாகப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டால்‌ பிழைக்க ஒரு வழி. 


இல்லாதுபோனால்‌ மீண்டும்‌ பாலஸ்தீன்‌ முழுவதும்‌ இஸ்ரேலின்‌ வசம்‌ 
போவது தவிர்க்கமுடியாத விஷயமாகிவிடும்‌. 


பின்‌ குறிப்பு 


2008 - 2009ம்‌ ஆண்டில்‌ நடைபெற்ற காஸா யுத்தத்துக்கு 
நான்காண்டுகள்‌ முன்னதாக எழுதப்பட்ட பிரதி இது. அதன்பின்‌ இன்று 
வரையிலான ஹமாஸின்‌ செயல்பாடுகள்‌ இதில்‌ அப்டேட்‌ 
செய்யப்படவில்லை. விரைவில்‌ அது செய்யப்படும்‌. இம்மின்னூலை வாங்கி 
வாசிப்பவர்களுக்கு அப்டேட்‌ தன்னியல்பாக நிகழும்‌. அப்டேட்‌ 
செய்யப்படும்போது தகவல்‌ தெரிவிக்கப்படும்‌. 


ஆசிரியரின்‌ பிற அரசியல்‌ நூல்கள்‌ 


பாக்‌ - ஒரு புதிரின்‌ சரிதம்‌ 

டாலர்‌ தேசம்‌ 

நிலமெல்லாம்‌ ரத்தம்‌ 

மாயவலை 

மாவோயிஸ்ட்‌: அபாயங்களும்‌ பின்னணிகளும்‌ 
ஆர்‌.எஸ்‌.எஸ்‌ - மதம்‌ மதம்‌ மற்றும்‌ மதம்‌ 
காஷ்மீர்‌ - அரசியல்‌, ஆயுத வரலாறு 
ஆடிப்பாரு மங்காத்தா 

கலவர காலக்‌ குறிப்புகள்‌ 

பர்வேஸ்‌ முஷாரஃப்‌ 

ஹிட்லர்‌ 

இராக்‌ ப்ளஸ்‌ சதாம்‌ மைனஸ்‌ சதாம்‌ 
ஆயில்‌ ரேகை 

எரியும்‌ எண்ணெய்‌ தேசங்கள்‌ 
பொன்னான வாக்கு 

ஐ.எஸ்‌.ஐ - நிழல்‌ அரசின்‌ நிஜ முகம்‌ 
பிரபாகரன்‌ - வாழ்வும்‌ மரணமும்‌ 
ஓப்பன்‌ டிக்கெட்‌ 


ஐ.எஸ்‌.ஐ.எஸ்‌ - கொலைகாரன்‌ பேட்டை 


